கணக்குப்பதிவியல் 


மேல் நிலை 
முதலாம் ஆண்டு 


தொகுதி - 1 


பாடநூல் 


19 . 


நிறுவனர் 


தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் 


தமி 


கணக்குப் பதிவியல் 


தொகுதி | 


மேல்நிலை - முதலாம் ஆண்டு 


தீண்டாமை ஒரு பாவச்செயல் 
தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் 
தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல் 


கல் 


ட்டும் 


நிறுவனர் 


தமிழ்நாட்டுப் 
பாட நூல் நிறுவனம் 


தமி 


சென்னை 


கற்க 


| 


© தமிழ்நாட்டு அரசு 
முதல் பதிப்பு -1981 

- 1983 


மறு பதிப்பு 


+ 


ஆங்கில மூல நூல் 
பதிப்பாசிரியர் குழுத்தலைவர் & 

மதிப்புரையாளர் தலைவர் 
பேராசிரியர் S. சுவாமிநாதன் , 
வாணிகவியல் பேராசிரியர் , 
சென்னை கிறித்துவக் கல்லூரி, 
தாம்பரம் , சென்னை . 


தமிழ் மொழி பெயர்ப்பும் 

திருத்தமும் 
மொழி பெயர்ப்புக் குழுத் 

தலைவர் & 
மதிப்புரையாளர் குழுத்தலைவர் 
பேராசிரியர் பு . சி . கந்தசாமி , 
முதல்வர் , 
அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் 
கலைக்கல்லூரி , 


நாமக்கல் . 


ஆசிரியர் 
பேராசிரியர் S. ஆரோக்கியசாமி , 
வாணிகவியல் பேராசிரியர் , 
லயோலா கல்லூரி, 
சென்னை . 


மொழி பெயர்ப்பாளர் 
பேராசிரியர் பு . சி . கந்தசாமி , 
முதல்வர் , 
அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் 
கலைக்கல்லூரி , 


நாமக்கல் . 


1 . 


மதிப்புரையாளர்கள் 
டாக்டர் M. 0. மாத்தியூ . 
வாணிகவியல் பேராசிரியர் , 
அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் , அண்ணாமலை நகர் . 


2. பேராசிரியர் K. L. நாகராஜன் , 
வாணிகவியல் துறைத்தலைவர் . 
D. G. வைஷ்ணவக் கல்லூரி , 
சென்னை . 


மதிப்புரையாளர்கள் 
1. பேராசிரியர் த . சு . மணி , 
வாணிகவியல் பேராசிரியர் , 
பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி, 
காஞ்சிபுரம் . 
2. பேராசிரியர் ம . பு . வெல்லூர் , 
வாணிகவியல் பேராசிரியர் . 
புனித சூசையப்பர் கல்லூரி , 
திருச்சிராப்பள்ளி, 


விலை ரூ.5-30 


இந்திய அரசு சலுகை விலையில் வழங்கிய 60 ஜி.எஸ்.எம் . 
தாளில் இந்நூல் அச்சிடப்பட்டது . 


அச்சிட்டோர் : 
முத்துக்குமரன் பிரஸ் , சென்னை 600 001 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


13. இறுதிக் கணக்குகள் 


14 . 


51 


சரிக்கட்டுதல் 


இறுதிக் கணக்குகள் 


15 . 


சரிக்கட்டுப் பதிவுகளும் , இறுதிக் கணக்குகளும் 
- ஐயக்கடன், வட்டம் சார்ந்த ஒதுக்குகள் 


84 


219 


16 . 


மாற்றுச் சீட்டுகள் 


294 


17. பிழை திருத்தம் 


அத்தியாயம் 13 


இறுதிக் கணக்குகள் 

( Final Accounts ) 


தமது தொழில் சார்ந்த கணக்குகளைத் தயாரிப்பதில் 
பல கட்டங்கள் ( Stages ) இருக்கின்றன. அவற்றில் 
கட்டம் தான் இருப்பாய்வு ( Trial Balance ) தயாரித்தல் 
ஆகும் . குறிப்பிட்ட காலப்பகுதியைத் தழுவிய நடவடிக்கைகள் 
அனைத்தையும் முறையாக ஏடுகளில் 

பதிந்து , 
எடுத்தெழுதி , இருப்புக்கட்டியும் விட்டோம் எனும் நிலையில் 
இருப்பாய்வு தயாரிக்கும் கட்டம் எழுகிறது . 


நாம் 


நாம் 


ருப்பாய்வு தயாரித்தல் ஒரு முக்கியப் பணியாக விளங் 
கிடினும் , அத்துடன் நாம் கணக்குகளைப் பதிந்து வருவதன் 
நோக்கம் ஈடேறிவிடுவதில்லை . 

கணக்குகளை எந்த 
நோக்கங்களோடு தயாரிக்கிறோம் என ஈண்டு சற்று நினைவு 
கூர்ந்தால் இக் கூற்றின் 
க் கூற்றின் உண்மை 

புலனாகும் . 

தொழில் 
நமக்கு இலாபம் ஈட்டித் தருகிறதா அல்லது இழப்பை உரு 
வாக்குகிறதா , தொழிலின் நிதி நிலை எத்தகையதாக இருக் 
கிறது போன்ற அரிய செய்திகளை வேண்டும் பொழுது 
நமக்குக் காட்டிடுதலே கணக்குப் பதிவியலின் நோக்கங்க 
ளாகும் . சுருங்கக் கூறின் , நாம் இதுவரை தொழில் செய் 
தோமே அதன் விளைவுகள் 

, தொழிலின் நிலை 
திடமானதாக ருக்கிறதா 

செய்திகளைத் தெரி 
வித்தலே கணக்குப்பதிவியலின் குறிக்கோள்களாம் . இந்த 
முக்கியமான செய்திகளை அறிய இருப்பாய்வு போதாது ; 
இறுதிக் கணக்குகளையும் 

வேண்டும் . 
கணக்குகள் இருப்பாய்வைக் கொண்டே தயாரிக்கப்படு 
கின் றன . 

இதுவே இருப்பாய்வின் முக்கியத்துவத்திற்குக் 
காரணமா கும் . ஆகவே தான் இருப்பாய்வு , பேரேட்டுக் 
கணக்கையும் இறுதிக் கணக்குகளையும் இணைக்கும் பாலம் 
எனச் சொல்லப்படுகிறது . 


யாவை , 


எனும் 


தயாரிக்க 


| 


2 


இறுதிக் கணக்குகள் 

| 


இருப்பு நிலைக் குறிப்பு 


வியாபரா . இலாப நட்டக் கணக்கு 
( வியாபார . நிறுவனமாயின் ) 
தயாரிப்பு . இலாப- நட்டக்கணக்கு 
( தயாரிப்பு நிறுவனமாயின் ) 


இறுதிக் கணக்குகள் இரு பகுதிகள் கொண்டவை . வியா 
பார , இலாப - நட்டக் கணக்கு இறுதிக் கணக்குகளின் முதலா 
வது பகுதியாகும் . அவற்றின் இரண்டாவது பகுதி இருப்பு 
நிலைக் குறிப்பு , மேலேயுள்ள வரைபடம் இப் பகுதிகளைத் 
தெளிவாகக் காட்டுகிறது . இக் கணக்குகள் ஆண்டு அல்லது 
அதன் பகுதி இறுதியில் தயாரிக்கப்படுவதால் இறுதிக் 
கணக்குகள் எனப்பெயர் பெறுகின்றன . 


வியாபார , இலாப - நட்டக் கணக்கு 
ஒரு வாணிகர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் செய்த 
நடவடிக்கைகளிலிருந்து அவருக்கு ஏற்படும் நிகர இலாபம் 
அல்லது நிகர நட்டம் எவ்வளவு என்பதை இக் கணக்கு 
காட்டுகிறது . இக் கணக்கின் முதல் பகுதி ‘ வியாபாரக் 
கணக்கு ( Trading Account ) எனவும் , இரண்டாம் பகுதி 
இலாப - நட்டக் கணக்கு எனவும் அழைக்கப்படுகின்றன . 


வியாபாரக் கணக்கு (Trading Account ) 
வியாபாரம் என்பது பொருள்களை வாங்கி , விற்பதைக் 
குறிக்கிறது . பொருள்களை வாங்கி விற்பதால் ஏற்படும் 
மொத்த இலாப - நட்டத்தை வியாபாரக் கணக்கு காட்டும் 
கிறது . எடுத்துக்காட்டாக , ஒரு வியாபாரி ஓர் ஆண்டில் 
1,000 மூட்டை நெல்லை 75,000 க்குக் கொள்முதல் 
செய்து அதை ரூ .90,000 க்கு விற்றால் அவருக்கு ஏற்படும் 
மொத்த இலாபம் ( Gross Profit ) ரூ .15,000 ஆகும் . இங்கு 
ரூ .75,000 என்பது விற்ற நெல்லைக் கொள்முதல் செய்த 
வகையில் அவருக்கு ஏற்பட்ட ( விற்றவற்றின் ) அடக்கத்தைக் 
( Cost of Sales ) குறிக்கிறது ; இதில் அவர் செலுத்திய 
கொள்முதல் விலை , கொள்முதல் செய்த சரக்கை அவரது 
கிடங்கிற்குக் கொணர்ந்து அதை விற்பனை செய்யத்தக்க 
நிலைக்குக் கொண்டுவருவதற்கு ஆகும் செலவுகள் ஆகியவை 
அடங்கும் . இச் செலவுகளுக்கு நேரடிச் செலவுகள் ( Direct 
Expenses ) எனப்பெயர் . 


3 


இந்த எடுத்துக்காட்டில் அவர் விற்றவற்றின் அடக்கம் 
( Cost of Sales ) ரூ .75,000 ஆகும் . ஆனால் அவர் விற்பனை 
செய்த தொகையோ ரூ . 90,000 . இந்த இரண்டிற்கும் 
உள்ள வேறுபாடு மொத்த இலாபம் அல்லது மொத்த 
நட்டம் என 

என அழைக்கப்படுகிறது . விற்பனைத் தொகை 
{ Sale Proceeds ) விற்றவற்றின் அடக்கத்தினும் அதிகமாக 
இருந்தால் அந்த வேறுபாடு மொத்த இலாபம் எனப்படும் ; 
மாறாக விற்பனைத் தொகை , விற்றவற்றின் அடக்கத்தினும் 
குறைவாக இருந்தால் , மொத்த நட்டம் ஏற்படும் . இந்த 
மொத்த இலாபம் அல்லது மொத்த நட்டத்தை வியாபாரக் 
கணக்கு காட்டிடும் . 
கணக்கின் எளிமையான 

வடிவம் 
தோன்றும் : 
1975 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான 

வியாபாரக் கணக்கு 
பற்று 

வரவு 


இவ்வாறு 


ரூ 


கொள்முதல் 


விற்பனை 


மொத்த இலாபம் 


|| 


மேலே காட்டப்பட்டுள்ள வியாபாரக் கணக்கில் மூன்று 
செய்திகள் மட்டுமே தோன்றுகின்றன . அந் நிலையில் விற் 
பனைக்கும் கொள்முதலுக்குமுள்ள வேறுபாடு 

மொத்த 
லாபம் அல்லது நட்டம் எனப்படுகிறது . 

ஆனால் நடைமுறையில் இக் கணக்கில் மேலும் பல 
விவரங்கள் தோன்றிடக் காணலாம் . அவ்வாறு பற்றுப் 
பகுதியில் தோன்றத்தக்க செய்திகளாவன : 
( 1 ) ஆண்டு அல்லது அக் காலப்பகுதியின் தொடக் 
கத்தில் 

கையிலுள்ள சரக்கிருப்பு - இதைத் 
தொடக்கச் சரக்கிருப்பு எனவும் கூறலாம் . 
( 2 ) அந்த ஆண்டு ரொக்கமாகவும் கடன் அடிப்படை 

யிலும் செய்த மொத்தக் கொள்முதலும் , சரக்களிப் 
போருக்குத் திருப்பப்பட்ட சரக்கின் மதிப்பும் . 


அதாவது திருப்பிய சரக்கை , மொத்தக் கொள்முதலி 

லிருந்து கழித்துக் காண்பிக்க வேண்டும் . 
( 3 ) கொள்முதல் செய்யும் சரக்குகளின் அடக்கத்தை 
( cost) அதிகப்படுத்தத்தக்க ( அதாவது 

அடக் 
கத்தில் சேர்க்கத்தக்க ) செலவுகள் . 


கொள்முதல் செய்த சரக்குகளைக் கொள்முதல் - செய்நரின் 
கிடங்கிற்குக் கொண்டுவருவதற்குச் செலுத்தத் தக்க சத்தம் 
( Freight ) , ஏற்றிச்செல் செலவு ( Carriage )) என்பவற்றை 
இத்தகைய செலவுகளுக்கு எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 
இவற்றை முறையே உள் - சத்தம் ( Freight Inward ), உள் . 
ஏற்றிச்செல் செலவு ( Carriage Inward ) எனவும் கூறுவதுண்டு . 
சத்தம் என்றாலே உள் - சத்தம் எனக் கொள்க . அதுபோலவே 
ஏற்றிச்செல் செலவு என்றாலே உள் - ஏற்றிச்செல் செலவு 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

பாகுபாட்டில் 
-அடங்கும் ஏனைய செலவுகளாவன : கொள்முதல் மீது 
செலுத்திய வரி , அகற்றீட்டுக் கட்டணங்கள் ( Clearing 
( Charges ) , கப்பல்துறைக் கட்டணம் , சரக்குகளை உற்பத்தி 
செய்வதற்குப் பயன்படுத்தும் நிலக்கரி , எரிவளி ( Gas ) .நீர் 
போன்றவையாகும் . 


வியாபாரக் கணக்கின் வரவுப் பகுதியில் தோன்றத்தக்க 
செய்திகளாவன . 

( 1 ) கடன் விற்பனை . ரொக்க விற்பனை ஆகிய 
இரண்டும் சேர்ந்த மொத்த விற்பனையிலிருந்து 

நமது 
வாடிக்கையர் நமக்குத் திருப்பிய சரக்குகளின் மதிப்பு கழிந்த 
நிகர விற்பனை ( Net Sales ). 

( 2 } ஆண்டு அல்லது அக் காலப்பகுதியின் இறுதியில் 
தம் கைவசமுள்ள சரக்கிருப்பு . இதை இறுதிச் சரக்கிருப்பு 
எனவும் கூறலாம் . 


வியாபாரக் கணக்கின் பற்றுப் பகுதியில் தோன் 
அம் செய்திகள் பற்றிய விளக்கம் . 

( 1 ) கொள்முதல் -- இருப்பாய்வில் கொள்முதல் 
கணக்கு எனும் இனத்திற்கு ( Item ) நேரே பற்றிருப்பு 
( Debit Balance ) தோன்றும் . இத் தொகை அந்த ஆண்டில் 
ரொக்க அடிப்படையிலும் கடன் அடிப்படையிலும் செய்யப் 
பட்ட கொள்முதலின் மொத்தத்தைக் குறிக்கும் . 


5 . 


இனத 

வியாபாரக் கணக்கில் காட்டும் பொழுது . 
இதிலிருந்து ( அதாவது மொத்தக் கொள்முதலிலிருந்து ) 
வெளித் திருப்பம் ( அல்லது கொள்முதல் திருப்பம் ) குறித்த 
சரக்கு மதிப்பைக் கழித்துக் காண்பிக்க வேண்டும் . இவ்வாறு 
கழித்துப் பெறப்படும் நிகரத் தொகைக்கு நிகரக் கொள் 
முதல் 

( Net Purchases ) எனப் பெயர் . இந் நிகரக் 
கொள்முதல் தொகையே வியாபாரக் கணக்கின் தொகைப் 
பத்தியில் தோன்றும் . 


வியாபாரத்தின் சொந்தக்காரர் வியாபாரப் பணத்தைக் 
கொண்டு அவரது சொந்தப் பயனுக்காகப் பொருள்களைக் 
கொள்முதல் செய்து , அவை மொத்தக் கொள்முதலில் சேர்க் 
கப்பட்டிருந்தாலோ அல்லது வியாபாரத்திற்காக 

முன்னர் 
கொள்முதல் செய்துவைத்திருந்த சரக்குகளைப் பின்னர் 
தமது சொந்தப் பயனுக்குப் பயன்படுத்தினாலோ அச் சரக்கு 
களுக்குரிய அடக்க மதிப்பை வியாபாரக் கணக்கில் தோன்றும் 
மொத்தக் கொள்முதலிலிருந்து கழித்துக் காண்பிக்க 
வேண்டும் . 
( 2 ) நேரடிச் செலவுகள் : வியாபாரக் 

கணக்கின் 
பற்றுப் பகுதியில் இடம்பெறும் மற்றொரு முக்கியமான 
தகவல் நேரடிச் செலவுகள் என்பவை . மூன்று வகையான 
செலவுகள் நேரடிச் செலவுகள் எனப்படும் . அவையாவன : 
( அ ) கொள்முதல் செய்த சரக்குகளை நமது கிடங் 

கிற்குக் கொண்டுவரும் வரை செய்யப்படவேண்டிய 

செலவுகள் : 
( ஆ ) கொள்முதல் செய்யும் சரக்குகளை விற்பனைக்கு 

ஏற்ற நிலைக்குக் கொண்டுவருவதற்குச் செய்யப் 
படும் செலவுகள் , கொள்முதல் செய்யும் சரக்கு 
எண்ணெய் , நெய் போன்று திரவப் பொருளாக 
இருப்பின் அதை டின்களிலோ 

சீசாக்களிலோ 
அடைக்காமல் விற்க 

விற்க முடியாது . அதைத் தக்க 
கொள்கலனில் ( Container or Package ) இட்டால் 
தான் விற்பதற்கு ஏற்ற நிலைக்குக் கொணர 
இயலும் . இத்தகைய கட்டுமக் கட்டணங்களை 
( Packing Charges ) இச் செலவுகளுக்கு எடுத்துச் 

காட்டாகக் கூறலாம் ; 
( இ ) நாமே சரக்குகளை உற்பத்தி செய்வதாக இருப் 

பின் , உற்பத்திச் செலவுகள் அனைத்தும் இக் 
கணக்கில் ( வியா பாரக் கணக்கில் ) டம் பெறும் . 


6 


என்ற 


நகராட்சி 


நேரடிச் செலவுகள் வியாபாரக் கணக்கின் பற்றுப் 
பகுதியில் தோன்றும் . அவற்றில் முக்கியமானவையாவன : 
( அ ) சத்தம் . இதைக் கொள்முதல் மீதான சத்தம் என 

வும் , உள் சத்தம் ( Freight Inwards ) எனவும் 

கூறலாம் . 
( ஆ ) ஏற்றிச்செல் கட்டணம் : இதை உள் ஏற்றிச்செல் 

கட்டணம் எனவும் அழைப்பதுண்டு . கொள்முதல் 
செய்த சரக்குகள் குறித்த செலவுகள் உள் 
( Inwards) 

அடைமொழி சேர்த்து 
அழைக்கப்படுவது அறியற்பாலது . 
( இ ) கூலி . இது உற்பத்தி சார்ந்த கூலியா தலால் இதை 

உற்பத்திக் கூலி அல்லது தயாரிப்புக் கூலி எனவும் 

அழைக்கலாம் . 
( ஈ) நகர் நுழைவு வரி : 

எல்லைக்குள் 
நுழையும் சரக்குகளுக்கு இது விதிக்கப்படுகிறது . 
( உ ) இறக்குமதி வரி , கப்பல்துறைக் 

கட்டணம் 
( Dock dues ) . அகற்றீட்டுக் கட்டணம் ( Clearing 
Charges ), நாட்டடைக் கட்டணம் ( Landing Charges ) 
ஆகியவை . 

கட்டணங்கள் இறக்குமதி 
குறித்துச் செய்யப்படும் செலவுகளாகும் . சில 
நேரங்களில் இறக்குமதி வரியைப் பொதுப் 
படையாகச் சுங்க வரி ( Customs Duty ) எனவும் 
சொல்லுவதுண்டு . அந் நிலையில் , சுங்க வரியாகச் 
செய்யப்படும் செலவு வியாபாரக் 

கணக்கின் 
பற்றுப் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படும் . 
( a ) எரிபொருள் , மின் திறன் ( Power ) , ஒளி : 

உற்பத்தி தொடர்பான இச் செலவுகள் வியா 
பாரக் கணக்கின் பற்றுப் 

பகுதியில் இடம் 
பெறும் . 


r 


( எ ) மசகெண்ணெய் ( Oil) , மசகுப்பசை ( Grease ), 

கழிவுத்துணி ( Waste ) : இவையும் உற்பத்தி சார்ந்த 
செலவுகளே . தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிப்புக் 
கணக்கு ( Manufacturing Account ) எனத் தனி 
யாகக் கணக்கு தயாரிக்காத நிலையில் , இச் செலவு 
கள் அவற்றின் வியாபாரக் 

கணக்கில் 

இடம் 
பெறுவது அறியற்பாலது . 


7 


4 ஏ ) கட்டுமச் செலவுகள் (Packing Expenses ) , உற்பத்தி 
செய்யப்படும் பொருள்களை 

விற்பனைக்கு 
ஏற்றவையாகக் செய்வதற்காக அவற்றை டின் . 
குப்பி , ஏனைய கொள்கலனில் அடைப்பது குறித்த 
கட்டுமச் செலவுகள் வியாபாரக் 

கணக்கில் 
இடம்பெறும் . 
மாறாக , 

விளம்பரம் , பாதுகாப்பு , கவர்ச்சி 

நோக்கங்கள் கருதியும் பொருள்கள் 
கட்டுமம் செய்து தரப்படுவதுண்டு . அதாவது 
பொருள்களை விற்பனைக்கு ஏற்றவையாகச் செய் 
வதற்காகச் செய்யப்படுவதல்ல , இத்தகைய கட்டு 
மங்கள் ; 

கட்டுமச் செலவுகள் வியாபாரக் 
கணக்கில் தோன்றா ; 

அவை 
நட்டக் கணக்கில் தோன்றும் . 


போன்ற 


மாறாக , 


லாப 


தகவல் 


யாபாரக் கணக்கில் சரக்கிருப்பு 
( 1 ) தொடக்கச் சரக்கிருப்பு : இது அந்த 

ஆண்டின் 
அல்லது காலப்பகுதியின் தொடக்கத்தில் கையிலுள்ள சரக் 
கிருப்பாகும் . இத் தகவல் இருப்பாய்வில் தோன்றும் . 
தொடக்கச் சரக்கிருப்பை அந்த ஆண்டில் செய்த நிகரக் 
கொள்முதலோடு கூட்டுங்கால் , நம்மிடம் அந்த 

ஆண்டு 
விற்பனைக்காக இருந்த சரக்குகளின் மொத்த மதிப்பு புலப் 
படும் . ( இந்த மொத்த மதிப்பிலிருந்து இறுதிச் சரக்கிருப்பைக் 
கழித்தால் , அந்த ஆண்டு விற்றவற்றின் அடக்கம் - 
Cost of Sales -- கிடைக்கும் ) . 

( 2 ) இறுதிச் சரக்கிருப்பு : பொதுவாக இத் 
இருப்பாய்வில் இடம் பெறுவதில்லை ; இருப்பாய்வுக்கு 
வெளியே 

கூடுதல் செய்தியாக 

காணப்படும் . 
அந்த ஆண்டு அல்லது காலப்பகுதியின் இறுதியில் நம் கை 
வசமுள்ள சரக்கிருப்பை இது குறிக்கும் . இறுதிச் சரக்கிருப்பு 
பின் வருமாறு மதிப்பிடப்படும் : 
( அ ) ஆண்டு இறுதியில் நம் கைவசமுள்ள சரக்குகளை 

ஒவ்வொன்றாக எண்ணியோ , அளந்தோ , 
போட்டோ பார்த்து ஒரு பட்டியல் தயாரித்துக் 
கொள்ளவேண்டும் . இதற்குச் , சரக்கிருப்பு 

எடுத்தல் எனப் பெயர் . 
( ஆ ) பிறகு அப்பட்டியலிலுள்ள சரக்குகளின் மதிப்பைக் 

கணக்கிடவேண்டும் . இதற்குச் சரக்கிருப்பை மதிப் 
பிடல் எனப் பெயர் . சரக்கின் அடக்க விலை 


எடை 


சந்தை விலை இந்த இரண்டில் எது 
வானதோ அந்த விலையில் சரக்கிருப்பை மதிப்பிட 
வேண்டும் . எதிர்பார்க்கப்படும் இலாபத்தைக் 
கணக்கில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது - உண்மை 
யாகவே எழுந்த இலாபத்தை மட்டுமே கணக்கில் 
சேர்த்துக்கொள்ள வேண்டும் - என்ற தத்துவத்தின் 
அடிப்படையில் சரக்கிருப்பு . இவ்வாறு மதிப்பிடப் 
படுகிறது . இந்த ஆண்டின் இறுதிச் சரக்கிருப்பு 
அடுத்த ஆண்டின் தொடக்கச் சரக்கிருப்பு என்பது 
தெளிபு , 


வியாபாரக் கணக்கு குறித்த குறிப்பேட்டுப் பதிவுகள் 

வியாபாரக் கணக்கைத் தயாரிப்பதற்குப் பின் வரும் 
குறிப்பேட்டுப் பதிவுகளைச் (Journal Entries ) செய்ய வேண்டும் 
ப் பதிவுகளைச் செய்வதால் , 

வியாபாரக் கணக்கிற்கு 
எந்தெந்தக் கணக்குகளின் இருப்புகள் மாற்றப்படுகின்றன 
வோ , அந்தக் கணக்குகள் முடிக்கப் பெறுகின்றன . 


9 . 


பே.ப. பற்று 


நாள் 


விவரம் 


பற்று வரவு 


. 


ரூ . 


11 


வியாபாரக்ககு பற்று 
தொடக்கச் சரக்கிருப்பு 
கொள்முதல் 
நேரடிச் செலவுகள் 
( தனித்தனியாக ) 


வியா 


கணக்குகளை 
பாரக் கணக்கிற்கு மாற்று 
வது குறித்த பதிவு ) 


ப 


விற்பனைக் க / கு 

பற்று 
இறுதிச் சரக்கிருப்புக் க / கு 

பற்று 
வியாபாரக் க / கு 
( வியாபாரக் கணக்கிற்கு 
மாற்றுவது குறித்த பதிவு ) 


} 


வியாபாரக் க / கு பற்று 

இலாப - நட்டக் க / கு 
( மொத்த இலாபத்தை 

லாப - நட்டக் கணக் 
கிற்கு மாற்றுவது குறித்த 
பதிவு ) 


குறிப்பு : இப் பதிவுகளைச் செய்வதற்கு முன்ன 
தாக , விற்பனைத் திருப்பக் கணக்கையும் கொள்முதல்" 
திருப்பக் கணக்கையும் முடிக்க வேண்டும் . அதற்கு விற் 
பனைத் திருப்பக் கணக்கை விற்பனைக் கணக்கிற்கும் , 
கொள்முதல் திருப்பக் கணக்கைக் 

கொள்முதல் 

கணக் 
கிற்கும் மாற்ற வேண்டும் . அதற்குரிய பதிவுகளாவன : 


| 


1 


ง 


10 


பற்று 


4 ( அ ) கொள்முதல் திருப்பக் க / கு பற்று 

கொள்முதல் க / கு 
( கொள்முதல் திருப்பக் கணக்கை 

முடிப்பதற்குரிய பதிவு ) 
ஆ ) விற்பனைக் க / கு 

விற்பனைத் திருப்பக் க / கு 
( விற்பனைத் திருப்பக் 

திருப்பக் கணக்கை 
முடிப்பதற்குரிய பதிவு ) 
அறிக ! இருப்பினும் வியாபாரக் 

கணக்கில் 

கொள்முதல் 
திருப்பத்தைக் கொள்முதலிலிருந்தும் , விற்பனைத் 
திருப்பத்தை விற்பனையிலிருந்தும் கழித்துக் காண் 
பிக்க வேண்டும் . 

வியாபாரக் கணக்கின் மாதிரி வடிவம் 
1973 டிசம்பர் 31 ம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான 

வியாபாரக் கணக்கு 
பற்று 

வரவு 


\. 


ரு 


சரக் 


விற்பனை 


தொடக்கச் 

கிருப்பு 
கொள்முதல் 
கழிக்க : 
கொள்முதல் 

திருப்பம் ....... 


கழிக்க ! 
விற்பனைத் 
திருப்பம் 


இறுதிச் சரக்கிருப்பு 


சத்தம் 
உள் ஏற்றிச்செல் 


செலவு 


1 


அகற்றீட்டுக் 

கட்டணம் 
கப்பல் துறைக் 

கட்டணம் 
கூலி 
மொத்த இலாபம் 
- ( இலாப நட்டக் 
கணக்கிற்கு 

மாற் 
றப்படுவது ) 


. 


எடுத்துக்காட்டு 1 

வியாபாரியைப் பற்றிய கீழ்வரும் செய்திகள் 
லிருந்து வியாபாரக் கணக்கு தயாரிக்க : 
1977 ஆம் ஆண்டு அவர் செய்த கொள் 
முதல் மொத்தம் 

ரூ .8,000 
அதே ஆண்டு அவர் செய்த விற்பனை 
மொத்தம் 

ரூ .11,000 
குறிப்பு : அந்த ஆண்டு தொடக்கச் சரக்கிருப்பும் இறுதிச் 

சரக்கிருப்பும் இல்லை எனக் கொள்க . 


விடை : 
1977 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவடையும் 

ஆண்டுக்கான வியாபாரக் கணக்கு 


பற்று 


வரவு 


கொள்முதல் 


8,000 


விற்பனை 


11,000 


மொத்த இலாபம் 

( இலாப - நட்டக் 
கணக்கிற்கு மாற் 
றப்படுவது ) 


3,000 


11,000 


11,000 


எடுத்துக்காட்டு 2 

ஒரு வியாபாரியின் ஏடுகளில் காணப்படும் செய்திகளா 


வன : 


5,000 


> 


1976 ஜனவரி 1 ஆம் நாளைய சரக்கிருப்பு 
அந்த ஆண்டு செய்த கொள்முதல் 
அந்த ஆண்டு செய்யப்பட்ட விற்பனை 


11,000 


20,500 


வியாபாரக் கணக்கு 
லாபத்தைக் கணக்கிடுக . 


தயாரித்து , அவரது 


மொத்த 


12 


....விடை : 
1976 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவடையும் 

ஆண்டுக்கான வியாபாரக் கணக்கு 
பற்று 

வரவு 


சரக்கிருப்பு ( 1-1-1976 ) 


5,000 


விற்பனை 


20,500 


5 


கொள்முதல் 


11,000 


4,500 


மொத்த இலாபம் 
( இலாப நட்டக் கணக் 
கிற்கு மாற்றப்படுவது ) 


20,500 


20,500 


எடுத்துக்காட்டு 3 

பின்வரும் செய்திகளிலிருந்து 1975 டிசம்பர் 31 ஆம் 
ளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய மொத்த இலாபம் 
கணக்கிடுக : 


00 " 


தொடக்கச் சரக்கிருப்பு ( 1-1-1975 ) 

25,000 
1975 ஆம் ஆண்டு செய்யப்பட்ட 
கொள்முதல் 

1,40,000 
1975 ஆம் ஆண்டு செய்யப்பட்ட விற்பனை 1.90,000 
இறுதிச் சரக்கிருப்பு ( 31-12-1975 ) 

30,000 
விடை : 
1975 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவடை 
டயும் 

ஆண்டுக்கான வியாபாரக் கணக்கு 
பற்று 

வரவு 


ரூ . 


தொடக்கச் சரக்கிருப்பு 


25,000 விற்பனை 


1,90,00011 


30,000 


கொள்முதல் 

1,40,000 இறுதிச் 

சரக்கிருப்பு 
மொத்த இலாபம் 
( இலாப நட்டக் கணக் 55,000 
கிற்கு மாற்றப்படுவது ) 


2.20,000 


2,20,000 


13 


எடுத்துக்காட்டு 4 
டிசம்பர் 31 ஆம் 

நாளன்றைய 

பின் வரும் 
பேரேட்டு இருப்புகளிலிருந்து வியாபாரக் கணக்கு தயாரிக்க : 


1973 


2,000 


18.000 


1973 ஜனவரி 1 - ஆம் . நாளன்று 

சரக்கிருப்பு 
கொள்முதல் க / கு 
பவிற்பனைக் க / கு 
உள் திருப்பக் க / கு 
வெளித் திருப்பக் க / கு 


25,000 


1,000 


500 


1973 டிசம்பர் 31 ஆம் நாளன்று 
சரக்கிருப்பு 


1,500 


விடை : 


1973 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவடையும் 

ஆண்டுக்கான வியாபாரக் கணக்கு 
பற்று 

வரவு 


- 


தொடக்கச் சரக் 2,000 விற்பனை 25,000 
கிருப்பு 

கழிக்க : 
கொள்முதல் 18,000 

உள் திருப்பம் 

1,000 
கழிக்க : 
வெளித் திருப்பம் 

500 17,500 இறுதிச் சரக் 




24,000 


1,500 


கிருப்பு 


மொத்த 


லாபம் 
( இலாப - நட்டக் 
கணக்கிற்கு மாற் 
றப்படுவது ) 


ப 


6.000 


25,500 


25,508 


14 
எடுத்துக்காட்டு 5 

பின்வரும் செய்திகளிலிருந்து வியாபாரக் கணக்கிற்குத் 
தொடர்பானவற்றைத் தேர்ந்தெடுத்து , 1973 டிசம்பர் 
31.ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபாரக் 
கணக்கைத் தயாரிக்க : 
1973 
ஜனவரி 1 சரக்கிருப்பு 

2,000 
டிசம்பர் 31 கொள்முதல் 

7.000 
கூலி ( உற்பத்தி சார்ந்தது ) 

1,500 
கொள்முதல் செய்த சரக்கு மீதான சத்தம் 750 
கொள்முதல் மீதான கடல்சார் காப்பீடு 

250 
இறக்குமதி செய்த சரக்கு மீதான தீர்வை 400 
எழுத்தாளர்களுக்குச் சம்பளம் 

1,206 
அலுவலகத் துணைஞர்களுக்கும் 
அங்காடித் துணைஞர்களுக்கும் 
( Shop Assistants ) கூலி 

300 
உந்து திறன் ( Motiv & power ) 

120 . 
உள் ஏற்றிச்செல் செலவு ( Carriage Iawards ) 75 
விற்பனை 

15,000 
சரக்கிருப்பு 

3,000 
கட்டுமப் பொருள்கள் ( Packing Materials ) 200 
உள் திருப்பம் 

400 , 
வெளித் திருப்பம் 

300 
அலுவலக ஒளியாக்கம் 

250 ) 
குறிப்பு : வியாபாரக் கணக்கிற்குரிய செலவு இனங்களைத் 

தேர்ந்தெடுக்கும் பொழுது அவை கொள்முதல் 
அடக்கத்தை அதிகப் படுத்துகின்றனவா 
ஆராய்ந்து பார்த்துத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 
எழுத்தர்களுக்கு 

சம்பளம் , அலுவலகத்துணை 
ஞர்களுக்கும் அங்காடித் துணைஞர்களுக்கும் கூலி, 
அலுவலக ஒளியாக்கம் போன்ற செலவுகள் அலு 
வலகத்தைப் பேணுவதற்குச் செய்யப் படுவன ; 
ஆகையால் 

அத்தகைய செலவுகள் வியாபாரக் 
கணக்கில் தோன்றா . 
வியாபாரக் கணக்கை இருப்புக்கட்டல் 

வியாபாரக் கணக்கின் இரு பக்க மொத்தங்களுக்கிடை . 
யேயுள்ள வேறுபாடு , மொத்த இலாபம் அல்லது மொத்த. 
நட்டத்தைக் குறிக்கும் . வரவுப் பக்க மொத்தம் அதிகமான 
தாக இருப்பின் அந்த வேறுபாடு மொத்த இலாபத்தை . 
உணர்த்தும் . மாறாக , பற்றுப் பக்க மொத்தம் அதிகமான 
தாக இருப்பின் , அந்த வேறுபாடு மொத்த நட்டத்தைக் 
குறிக்கும் . மொத்த நட்டம் அல்லது மொத்த இலாபம் வியா 
பாரக் கணக்கிலிருந்து இலாப - நட்டக் கணக்கிற்கு மாற்றப் 
படும் . அப்பொழுதுதான் 

இலாப - நட்டக் 

கணக் 
கிலிருந்து உண்மையான 

லாபம் அல்லது உண்மையான 
நட்டத்தைக் கணக்கிட முடியும் . 


. 


என 


t 


நாம் 


15 


விடை 
1973 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவடையும் 

ஆண்டுக்குரிய வியாபாரக் கணக்கு 
பற்று 

வரவ 


ரூ 
. 


தொடக்கச் 
சரக்கிருப்பு 


விற்பனை 15,000 
2,000 கழிக்க : 

உள் திருப்பம் 400 


14,000 


கொள்முதல் 7.000 
கழிக்க : 
வெளித் திருப்பம் 

300 


இறுதிச் சரக்கிருப்பு 


3.00 


6.700 


கொள்முதல் 
மீதான சத்தம் 


750 


கொள்முதல் மீதான 
கடல்சார் காப்பீடு 


250 


இறக்குமதி செய்த 
சரக்கு மீதான 
தீர்வை 


400 


உள் ஏற்றிச்செல் 


செலவு 


75 


உந்து திறன் 


120 


கூலி ( உற்பத்தி 
சார்ந்தது ) 


1,500 


கட்டுமப் 
பொருள்கள் 


200 


லாப - நட்டக் 
கணக்கிற்கு 
( மொத்த இலாபம் ) 5.605 


ரூபாய் 


17,600 


ரூபாய் . 


17,600 


16 


வேண்டுவது . 


இலாப - நட்டக் கணக்கு 
ஒரு வாணிகர் ஆண்டுக்காண்டு எவ்வளவு நிகர இலாபம் 
ஈட்டுகிறார் அல்லது எவ்வளவு நிகர நட்டம் ஏற்கிறார் என் 
யதை அவருடைய இலாப - நட்டக் கணக்கு காட்டிடும் . 

இலாப - நட்டக் கணக்கைத் தயாரிப்பதற்கு முதன் 
முதலாகச் செய்ய 

வியாபாரக் கணக்கு 
காட்டிடும் இருப்பை - அதாவது மொத்த இலாபத்தைக் 
கீழ்க் கொணர்ந்து இலாப - நட்டக் கணக்கின் 

வரவுப் பக் 
கத்தில் காட்ட வேண்டும் . வியாபாரக் கணக்கின் இருப்பு 
மொத்த நட்டமாயின் அதைக் கீழ்க் கொணர்ந்து இலாப 
நட்டக் கணக்கின் பற்றுப் பக்கத்தில் ( பகுதியில் ) காண்பிக்க 
வேண்டும் . அதாவது இலாப - நட்டக் கணக்கு , மொத்த 
இலாபம் அல்லது மொத்த நட்டத்தோடு தொடங்குகிறது . 
இலாப - நட்டக் கணக்கின் வரவுப் பகுதி ( மருங்கு ) 

இலாப நட்டக் கணக்கின் வரவுப் பகுதியில் தோன்றும் 
முதலாவது செய்தி மொத்த இலாபம் . அதற்குப் பிறகு 
அத் தொழிலில் ஏற்பட்ட 

வருமானங்களும் 
ஆதாயங்களும் அப் பகுதியில் காண்பிக்கப்படும் . 

முதலீட் 
டின் மீது பெற்ற வட்டி , வங்கியிலுள்ள நிலை 

வைப்பி 
லிருந்து பெற்ற வட்டி , ஈட்டிய வட்டம் ( Discount Earned ) . 
ஈட்டிய கழிவு போன்ற பல்வேறு சில்லறை வருமானங்கள் 
அல்லது ஆதாயங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் இருப்பது 
இயல்பு . ஆயினும் இவை சில்லறை வருமான இனங்களே . 
ஒரு தொழிலின் முக்கிய வருமானம் , கொள்முதல் - விற் 
பனை அல்லது உற்பத்தி - விற்பனையிலிருந்து அது பெற் 
றிடும் வருவாயேயாகும் ; இதற்கு 

இயக்க 

வருமானம் 
( Income from Operation ) எனப் 

இலாப 
நட்டக் கணக்கின் வரவுப் பகுதியில் மொத்த இலாபமும் , 
சில்லறை வருமான இனங்களும் தோன்றும் . 


ஏனைய 


பெயர் . ஆக , 


இலாப - நட்டக் கணக்கின் பற்றுப் பகுதி ( மருங்கு ) 

ஒரு தொழிலினூடே பல செலவுகள் செய்ய வேண்டிய 
தாக இருப்பது கண்கூடு . இவற்றில் உற்பத்தி அடக்கத் 
திலோ கொள்முதல் அடக்கத்திலோ சேரும் செலவுகள் நீங்க 

செலவுகளை ( மறைமுகச் செலவுகளை ) 
இலாப - நட்டக் கணக்கின் பற்றுப் பகுதியில் காண்பிக்க 
வேண்டும் . 

இச்செலவுகளை நான்கு தலைப்புகளில் 
தொகுக்கலாம் : 


லாக , 


ஏனைய 


| 


17 


( i) விற்பனைச் செலவுகள் 

( Selling Expenses ) 


விளம்பரம் , 

பயணச் செல 
வுகள் , விற்பாண்மையர் 
சம்பளம் , மாதிரிச் சரக்கு 
அடக்கம் ( Cost of Samples ) . 
கட்டுமச் செலவுகள் போன் 
றவை . 


( ii ) மேலாண்மைச் செலவு 


கள் 


வலக 


வாடகை , 


( Management Expenses ) 


sii ) பேணுகைச் செலவுகள் 

(Maintenance Expenses ) 


அலுவலகச் சம்பளம் , 

அலுவலக 
ஒளியாக்கம் , எழுது பொருள் . 
அச்சுச் செலவு இன்ன பிற . 
பழுதுபார்ப்பு புத்தாக்கச் 
செலவுகள் 

( Repairs and 
Renewals ) . தேய்மானம் 
இன்ன பிற . 
கடன் மீது வட்டி , மேல் 
வரைப்பற்று மீது 

வட்டி , 
( Interest on Overdraft ) இன்ன 


iv ) நிதியச் செலவுகள் 

( Financial Expenses ) 


பிற . 


குறிப்பு : உற்பத்தி அடக்கத்திலோ கொள்முதல் அடக்கத் 

திலோ சேரும் செலவுகள் ( நேரடிச் செலவுகள் ) 
வியாபாரக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லப் படு 
வதை ஈண்டு நினைவிற் கொள்ள வேண்டும் . 


க.ப. 

-2 


18 


இலாப - நட்டக் கணக்கின் மாதிரிப் படிவம் 
31-12-1793 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

இலாப நட்டக் கணக்கு . 
பற்று 

வரல 


-- 


வியாபாரக் 
கணக்கு 
மொத்த நட்டம் 
கீ / கொ 
சம்பளம் 
வாடகை , உள்ளூர் 

வீதமும் வரியும் 
எழுது பொருள் 

அச்சுச்செலவு 
அஞ்சல் - தந்திச்செலவு 
காப்பீட்டு முனைமம் 
பழுதுபார்ப்பும் 

புத்தாக்கமும் 
பல்வகை வியா 

பாரச் செலவுகள் 
வட்டி 
வங்கிக் கட்டணம் 
அலுவலகச் செலவு 


வியாபாரக் 

கணக்கு 
மொத்த இலாபம் 

கீ / கொ 
பெற்ற வட்டம் 
ஈட்டிய கழிவு 
பெற்ற வட்டி 
முதலீட்டிலிருந்து 

வட்டி 
பணிபயிலுநர் 

முனைமம் 
குடியிருப்போரிட 

மிருந்து வாடகை 
முதல் கணக்கிற்கு 
நிகர நட்டம் 


. 


கள் 


1 


நிறுவனச் செலவுகள் 
பொதுச் செலவுகள் 
இலாயச் செலவுகள் 
அலுவலக ஒளி 

யாக்கம் 
ஊர்திகள் பேணுகை 
தீ அல்லது களவு 

மூலமான இழப்பு 
கழிவு 
விளம்பரம் 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
வட்டம் 
பயணச் செலவு 
வழங்கற் செலவு 
தேய்மானம் 
போக்கெழுதிய 

வராக்கடன் 
முதல் கணக்கிற்கு - 
நிகர லாபம் 


ரூ 
. 


19 . 


குறிப்பு : ( 1 ) 
( 1 ) இலாப -நட்டக் 

கணக்கின் 

தொடக்கத்தில் 
வரவுப் பகுதியில் மொத்த இலாபமும் . 
பற்றுப் பகுதியில் மொத்த நட்டமும் 
தோன்றுகின்றன . நடைமுறையில் இவற் 
றில் ஏதாவது ஒன்றுதான் தோன்றும் . 


( 2 ) இலாபநட்டக் கணக்கிலிருந்து 

முதல் 
கணக்கிற்கு மாற்றப்படும் தொகை 
யான நிகர இலாபம் இலாப -நட்டக் கணக் 
கின் பற்றுப் பகுதியிலும் , நிகர நட்டம் 
வரவுப் 

பகுதியிலும் தோன்று 

ஒரே சமயத்தில் இலாபமும் 
நட்டமும் எழமுடியாதாகையால் இவற்றில் 
ஏதாவது ஒன்றுதான் ஒரு பொழுது தோன்ற 
முடியும் . 


அதன் 


கின்றன . 


எடுத்துக்காட்டு 6 

பின் வரும் பேரேட்டு இருப்புகளிலிருந்து வியாபார , 
லாப - நட்டக் கணக்கைத் தயாரிக்க : 


ரூ . 
2,000 
18,000 


21,000 


300 


100 


150 


1-1-1973 அன்று சரக்கிருப்பு 
கொள்முதல் க / கு 
விற்பனைக் க / கு 
கூலிக் க / கு 
உள் ஏற்றிச்செல் செலவுக் க / கு 
வெளி ஏற்றிச்செல் செலவுக் க / கு 
உள் திருப்பக் க / கு 
வெளித் திருப்பக் க / கு 
சம்பளக் ககு 
வாடகைக் ககு 
பொதுச் செலவுகள் க / கு 
வட்டக் க / கு 
கழிவுக் க / கு 


2,000 


2,400 


600 


500 


50 


1 , பி. 


குறிப்பு : 31-12-1973 அன்று இறுதியில் இருந்த சரக்கிருப்பு 

ரூ .9,000 என மதிப்பிடப்படுகிறது . 


1 


29 


1 


t 


விடை : 
குறிப்பு : ( 1 ) வட்டம் , கழிவு என்பவை செலவுகளாகவும் 

இருக்கலாம் , வருமானங்களாகவுமிருக்கலாம் , 
செலவா , வருமானமா என்பது அக்கணக்கு 
இருப்புகளின் , தன்மையைச் சார்ந்து 
இருக்கும் . ங்கு வட்டக்கணக்கு பற் 
றிருப்பைக்காட்டுவதால் அதைச் செலவாக 
வும் , கழிவுக் கணக்கு வரவிருப்பைக் காட்டு 
வதால் அதை வருமானமாகவும் கொள்ள 

வேண்டும் 
( 2 ) வருமான இனங்களைப் 

பொறுத்தவரை . 
சரக்கு விற்பனையைத் 

தவிர 

ஏனைய 
வருமான இனங்கள் 

அனைத்தும் இலாப . 
நட்டக் கணக்கிலேயே தோன்றும் . 
( 3 ) செலவுகளைப் பொறுத்தவரை , உற்பத்தி 

அடக்கம் அல்லது கொள்முதல் அடக்கத் 
தைச் சார்ந்த செலவுகள் ( நேரடிச் செல 
வுகள் ) வியாபாரக் கணக்கிலும் , ஏனைய 
செலவுகள் ( மறைமுகச் செலவுகள் ) இலாப 
நட்டக் கணக்கிலும் தோன்றும் . இந்த 
எடுத்துக் காட்டில் , கூலி , உள் ஏற்றிச்செல் 
செலவு ஆகிய இரு செலவுகள் வியாபாரக் 
கணக்கிலும் , ஏனையவை இலாப - நட்டக் 
கணக்கிலும் தோன்ற 

வேண்டும் .. 
என்பது 

உற்பத்தி சார்ந்த கூலியையே 
குறிக்கும் . 


கூலி 


1 


( 4 ) 


வியாபாரக் கணக்கைப் படம்பிடித்துக் காட் 
டும் வாய்ப்பாடு பின் வறுமாறு : 


தொடக்கச் சரக்கிருப்பு 
+ கொள்முதல் 
+ நேரடிச் செலவுகள் 
+ மொத்த இலாபம் 


விற்பனை 
+ இறுதிச் சரக்கிருப்பு 


21 


1973 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , இலாப - நட்டக் கணக்கு 
பற்று 

வரவு 


ரூ . 
தொடக்கச் 
சரக்கிருப்பு 

2,000 விற்பனை 21,000 
காள்முதல் 18,000 கழிக்க : 

உள் திருப்பம் 2,000 
கழிக்க : 
வெளித் 
திருப்பம் 1,000 

17,000 இறுதிச் சரக்கிருப்பு 


19,000 


9.000 


கூலி 


300 


உள் ஏற்றிச்செல் 


செலவு 


100 


லாப - நட்டக் 
கணக்கிற்கு 
மொத்த 

லாபம் 


8,600 


28,000 


28.08 


சம்பளம் 


2,400 வியாபாரக் ககு 

மொத்த இலாபம் 
600 கீ / கொ 


வாடகை 


8,600 . 


பொதுச் செலவுகள் 


500 கழிவு 


1,800 


வட்டம் 


50 


வெளி ஏற்றிச் 
செல் செலவு 


158 


முதல் கணக்கு 

- நிகர இலாபம் 


6,700 


10,400 


10.400 


குறிப்பு : 

லாப 

நட்டக் கணக்கைப் படம் பிடித்துக் காட் 
டும் வாய்ப்பாடு பின் வருமாறு : 
மறைமுகச் செலவுகள் = மொத்த இலாபம் 
+ நிகர இலாபம் 

+ சில்லறை வருமானங்கள் . 


} 


22 


எடுத்துக்காட்டு 7 

ச . குமார் என்னும் வியாபாரி தரும் , 1-1-1973 முதல் 
31-12-1973 ஈறான காலப்பகுதிக்குரிய செய்திகளாவன : 


2,200 


கொள்முதல் 
வாங்கிய சரக்கு மீதான சத்தம் 
உள் ஏற்றிச்செல் செலவு 


150 


கூலி 


60 


800 


4,500 


தொடக்கச் சரக்கிருப்பு 
விற்பனை 
மொத்த இலாபம் 
உள் திருப்பம் 
வெளித் திருப்பம் 


4,100 


250 ) 


100 


1 


அவர் இறுதிச் சரக்கிருப்பை மதிப்பிட்ட பட்டியலைத் 
தவறவிட்டுவிட்டதால் அவரது இறுதிச் சரக்கிருப்பு மதிப் 

கணக்கிடுமாறு உம்மை வேண்டுகிறார் . அவருக்கு. 
உதவுக . 


பைக் 


விடை : 


1 


வியாபாரக் கணக்கு பற்றிய உமது அறிவைப் பயன் 
படுத்துவதன் மூலம் நீவிர் அவருக்கு உதவலாம் . கொடுக் 
கப்பட்டுள்ள செய்திகளைப் பயன்படுத்தி நாம் வியாபாரக் 
கணக்கு தயாரித்து அதை இருப்புக் கட்டினால் இறுதிச் 
சரக்கிருப்பின் மதிப்பை அறியலாம் . 


23 


31-12-1973 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

ச . குமார் என்பவரது வியாபாரக் கணக்கு . 


பற்று 


வரவு 


ரூ . 


விற்பனை 


4,500 


தொடக்கச் 
சரக்கிருப்பு 


800 


கொள் முதல் 2,200 


கழிக்க : 
உள்திருப்பம் 


250 


4 , 250 


கழிக்க : 
வெளித் திருப்பம் 100 


P 


2100 இறுதிச் சரக்கிருப்பு 

( சமன்செய் 
60 

தொகை ) 


கூலி 


கொள்முதல் 
மீதான சத்தம் 


150 


] 


உள்ஏற்றிச்செல்ல 


செலவு 


மொத்த இலாபம் 
கீ / இ 


4,100 


7. 250 


7 , 250 


என்பவரது இறுதிச் 


சரக்கிருப்பின் 


ஆக . ச . குமார் 
மதிப்பு ரூ .3,000 . 


வியாபாரக் கணக்கிற்கும் இலாப - நட்டக் கணக்கிற்கும் 
உள்ள வேறுபாடுகள் . 
வியாபாரக் கணக்கும் 

கணக்கும் இலாப நட்டக் கணக்கும் ஒரே 
கணக்கின் இரு பிரிவுகளேயாகும் .. இவை இரண்டும் ஆண்டு 
தோறும் இலாப - நட்டத்தைக் 

உதவும் பெயர 
ளவுக் கணக்குகள் அனைத்தையும் கொண்டுள்ள ஒரே 
தொகுப்பாகும் . இத் தொகுப்பின் முதல் பிரிவாக வியா 
பாரக் கணக்கும் , இரண்டாம் பிரிவாக இலாப நட்டக் 
கணக்கும் அமைந்துள்ளன . 


கணக்கிட 


24 


வியாபாரக் கணக்கு அந்த ஆண்டு விற்ற சரக்குகளின் 
அடக்கத்தையும் , விற்பனைத் தொகையையும் தொடர்பு 
படுத்திக் காட்டி , அவற்றின் வேறுபாட்டுத் தொகையான 
மொத்த இலாபம் அல்லது மொத்த நட்டத்தை வெளிக் 
கொணர்கிறது . 

மாறாக , இலாப - நட்டக் கணக்கு மொத்த இலாபம் 
அல்லது மொத்த நட்டத்தைத் தொடக்கமாகக் 

கொண்டு , 
வியாபாரத்தினூடே ஈட்டிய பல்வகைச் சில்லறை வருமானங் 

ஒருபுறமும் , விற்பனை கருதிச் செய்யப்பட்ட செலவு 

விற்பனை- வழங்கற் செலவுகள் , மேலாண்மைச் 
செலவுகள் , பேணுகைச் செலவுகள் , நிதியச் செலவுகள் ஆகிய 
வற்றை மறுபுறமும் ஒப்பிட்டுக் காட்டி , அந்த ஆண்டு 
இறுதியாக வெளிப்படும் நிகர 

அல்லது நிகர 
நட்டத்தை முகிழ்விக்கிறது . நிகர இலாபம் அத் தொழிலில் 
ஈடுபடுத்தப்பட்டுள்ள முதலை அதிகப்படுத்துகிறது . மாறாக 
நிகர நட்டத்தினால் அம் முதல் குறைகிறது 


களை 


களான 


இலாபம் 


வேறு சில செய்திகள் 

ஒரு தொழில் நிலையத்தில் ஆண்டுதோறும் இறுதிக் 
கணக்குகள் தயாரிக்கப்படுகின்றன . அப்போது சிறப்பாகக் 
கவனம் செலுத்தவேண்டிய இரு இனங்களாவன : 
( i ) எடுப்புகள் 

வருமான வரி . 
( 1 ) எடுப்புகள் ( Drawings ) : 

வியாபார 

நிலையத்தின் 
உரிமையாளர் தொழில் தேவைகளுக்காக எவ்வாறு அவ்வப் 
பொழுது முதல் இடுகிறாறோ அதுபோலவே தமது சொந்தத் 
தேவைகளுக்காகத் தொழில் நிலையத்திலிருந்து அவ்வப் 
பொழுது பணமோ சரக்குகளோ எடுத்துக் கொள்வார் . அவர் 
திரும்ப எடுத்துக்கொள்ளும் பணமும் சரக்குகளின் அடக்கமும் 
முறையாக அவரது எடுப்புக் கணக்கில் பற்று வைக்கப்படும் . 
அதுபோலவே அவர் தொழில் நிலையத்தின் மகிழ்வுந்தைத் 
( Car ) தமது சொந்தக் காரியங்களுக்குப் பயன்படுத்தி 
னாலும் அதற்குரிய தொகை அவரது எடுப்புக் கணக்கில் 
பற்று வைக்கப்படும் . ஆக , எடுப்புக் கணக்கு பற்றிருப்பு 
காட்டி நிற்கும் . இது அவரது தனிப்பட்ட செலவேயன்றி 
தொழில் நிலையத்தின் செலவு அல்ல . எனவே இதை இலாப 
தட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது : மாறாக , நாம் 


25 


சற்று பின்னர்க் காணவிருக்கும் இருப்பு நிலைக் குறிப்பிற்கு 
எடுத்துச் சென்று அங்கு முதல் கணக்கிலிருந்து கழித்துக் 
காண்பிக்கவேண்டும் . 


தனி 


வாணிக 


( ii ) வருமான வரி : 

நிலையங்கள் 
செலுத்தும் வருமான வரி அவற்றின் உரிமையாளர்களது 
சொந்தச செலவாகவே கருதப்படும் . 

நிலையங் 
களின் இருப்பாய்வில் வருமான வரி எனும் இனம் தோன்றி 
னால் அதை அவற்றின் இலாப - நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் 
செல்லக்கூடாது . மாறாக , அதை ( வருமான வரியை ) உரிமை 
யாளர்களது முதல் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 
அவற்றின் இருப்பு நிலைக் குறிப்பில் உரிமையாளர்களது . 
முதலில் இருந்து கழித்துக் காண்பிக்கவேண்டும் . 


எடுப்புகள் . வருமான வரி ஆகிய இரு இனங்களை 
முதல் கணக்கில் பற்று வைப்பதற்குரிய பதிவு பின் வருமாறு : 


முதல் கணக்கு பற்று 


எடுப்புக் கணக்கு 
வருமான வரிக் க / கு 


( எடுப்புகள் , வருமான 
வரி இவற்றை முதல் 
கணக்கிற்கு மாற்றுவது 
குறித்த பதிவு ) 


1 


23 


எடுத்துக்காட்டு 8 
பின் வரும் 

இருப்புகள் ச . ராஜ் என்பவரது 
களிலிருந்து 1973 டிசம்பர் 31 ஆம் நாளன்று எடுக்கப் 
பட்டவை . இவற்றிலிருந்து அவரது வியாபார லாப - நட்டக் 
--கணக்கு தயாரிக்க : 


இருப்பாய்வு ( 31-12-1973 நாளன்றையது ) 


10,600 
2,200 

200 


வெளித் திருப்பம் 
விற்பனை 
பெற்ற வட்டம் 
முதல் 
கடனீந்தோர் 
கடன் 


150 
25,200 

400 
7.000 

830 
1.400 


300 
12,000 

440 


தொடக்கச் 

சரக்கிருப்பு 
கூலியும் சம்பளமும் 
ஏற்றிச்செல் செலவு 
கொள்முதல் மீதான 

கழிவு 
காள்முதல் 
உள் திருப்பம் 
வியாபாரச் 

செலவுகள் 
வாடகை 
பொறி வகை 
பொறிக்குப் பழுது 

பார்ப்பு 
கைவச ரொக்கம் 
வங்கிவச ரொக்கம் 
கடனாளிகள் 
வருமான வரி 
எடுப்புகள் 


580 

200 
2,600 


YA 


480 

200 
1,000 
3,000 

500 
700 


ரூ . 


34,980 


34,980 


31-12-1973 அன்று விற்காமலுள்ள சரக்கிருப்பு ரூ .3,000 . 


27 
விடை : 
31-12-1973 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார , லாப - நட்டக் கணக்கு . 

வரவு 
பற்று 


விற்பனை 25 ,200 


தொடக்கச் 

சரக்கிருப்பு 
கொள்முதல் 


10,600 


12,000 


கழிக்க : 
உள் திருப்பம் 

440 


கழிக்க : 
வெளித் திருப்பம் 

150 


24,760 


11 , 850 


இறுதிச் 
சரக்கிருப்பு 


3,000 


கூலியும் 

சம்பளமும் " 
ஏற்றிச்செல் 


2,200 


செலவு 


200 


300 


கொள்முதல் 

மீதான கழிவு 
லாப - நட்டக் 
கணக்கிற்கு 
மொத்த 
இலாபம் கீ / இ 


2 , 610 


3 


27,760 


27,760 


வியாபாரச் 
செலவு 


580 
200 


வியா பாரக் 

கணக்கு 
மொத்த இலாபம் 
கீ / கொ 


வாடகை 


2,610 


t 


460 


பொறிப் பழுது 

பார்ப்பு 
முதல் கணக்கு 
நிகர இலாபம் 


பெற்ற வட்டம் 


400 


1,770 


3,010 


ரூ . 


3,010 


எனவே 


கூலி ( Wages ) என்பது பொதுவாக உற்பத்தி சார்ந்தது .: 

அது வியாபாரக் கணக்கில் தோன்றத்தக்க 
நேரடிச் செலவாகும் . 

மாறாக , 

சம்பளம் (Salaries ) 
என்பது உற்பத்திசாரா மறைமுகச் செலவாகும் . எனவே 
அது பெரும்பாலும் இலாப நட்டக் கணக்கிலேயே 
தோன்றத்தக்கது . சில நேரங்களில் , உற்பத்திசாராக் 


28 


அலுவலகச் 


அலுவலகச் 


கூலியும் உற்பத்திசார்ந்த சம்பளமும் இருப்பதுண்டு . 
கூலியும் சம்பளமும் ( Wages and Salaries) 

எனக் 
கொடுக்கப்பட்டிருந்தால் அவை இரண்டும் 

ரண்டும் உற்பத்தி 
சார்ந்தவை என எடுத்துக்கொண்டு , அந்த இனத்தை 
வியாபாரக் கணக்கில் காண்பிக்கவேண்டும் . 

மாறாக , 
சம்பளமும் கூலியும் ( Salaries and Wages ) என்ற இனம் 
கொடுக்கப்பட்டிருந்தால் , அதிலடங்கியுள்ள சம்பளமும் 
கூலியும் உற்பத்தி சாராதவை : 

எனவே 

அந்த 
இனத்தை இலாபநட்டக் கணக்கிற்கே எடுத்துச் செல்ல 
வேண்டும் . 

செலவுகள் ( Ofice Expenses ) , வியாபாரச் 
செலவுகள் என்ற இரண்டு இனங்களும் இருப்பாய்வில் 
தோன்றினால் , 

செலவுகளை 

இலாப 
நட்டக் 

கணக்கிற்கும் , வியாபாரச் செலவுகளை 
வியாபாரக் கணக்கிற்கும் எடுத்துச்செல்ல வேண்டும் . 
மாறாக , இந்த எடுத்துக்காட்டில் இருப்பது போன்று .. 
வியாபாரச் செலவுகள் மட்டும் இருப்பாய்வில் 
தோன்றினால் , அந்த இனத்தை லாப- நட்டக் 
கணக்கிற்கு எடுத்துச்செல்ல வேண்டும் . 

மேலேயுள்ள எடுத்துக்காட்டிற்குரிய விடை இன்னும் 
முற்றுப்பெறவில்லை . அதை இப்பொழுது பார்ப்போம் . 

இலாப - நட்டக் கணக்கைத் தயாரித்த பின் , நிகர 
லாபத்தை முதல் கணக்கில் வரவுவைக்க வேண்டும் . அது 
போலவே , எடுப்புகள் , வருமான வரி ஆகிய இரண்டையும் 

கணக்கில் பற்றுவைக்க வேண்டும் . அவற்றிற்குரிய 
பதிவுகளாவன : 
தேதி விவரம் 

பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


1 


முதல் 


பே.ப 


1,770 


1,770 


இலாப நட்டக் க / கு 

பற்று 
முதல் க / கு 
( நிகர இலாபத்தை 

கணக்கிற்கு 
மாற்றுவது குறித்த 
பதிவு ) 


2 


முதல் 


ப 


1200 


. 


100 
500 


முதல் க / கு 

பற்று 
எடுப்புகள் க / கு 
வருமான வரிக் க / கு 
( எடுப்புகள் , வருமான 
வரி இவற்றை முதல் 
கணக்கிற்கு மாற்றுவது 
குறித்த பதிவு ) 


* 


| 


29 . 


முதல் 


இருப்புநிலைக் குறிப்பு ( Balance Sheet ) 
வரைவிலக்கணம் : இருப்பு நிலைக் குறிப்பு இறுதிக் 
கணக்குகளின் இரண்டாம் பகுதியாக அமைகிறது . 
பகுதியாகிய வியாபார , இலாப நட்டக் கணக்குகள் தயா 
ரித்து முடிக்கப்பட்டவுடன் இது தயாரிக்கப்படுகிறது . ஒரு 
குறிப்பிட்ட நாளன்று ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைமை 
எவ்வாறு இருக்கிறது என்பதைக் காட்டிடுவதே இருப்பு 
நிலைக் குறிப்பு ஆகும் : அன்று 

அந் நிறுவனத்திலுள்ள 
சொத்துகள் , பொறுப்புகள் பற்றிய விவரங்களைத் தருவதன் 
மூலம் அது அந் நிறுவனத்தின் நிதி நிலைமையைக் காண் 
பிக்கிறது . பொறுப்புகளைக் காட்டிலும் சொத்துக்கள் 
எவ்வளவு மிகுதியாக இருக்கின்றனவோ அந்த எச்சமே முதல் 
ஆகும் . ஒரு நிறுவனத்தின் திடமான நிதி நிலைமையை 
எடுத்துக் காட்டும் அளவுகோலாக இந்த எச்சம் விளங்கு 
றெது . இருப்பு நிலைக் குறிப்புக்கு 
விலக்கணம் வடிக்கலாம் : 


வ்வாறு 


வரை 


ஒரு குறிப்பிட்ட நாளன்று 

ஒரு தொழில் நிலை 
யத்தின் சொத்துகள் , 

பொறுப்புகள் ஆகியவற்றைத் 
தாகுத்துக் 

காட்டி அதன் 

அந் நிலையத்தின் 
அன்றைய நிதி நிலைமையை அறிய உதவிடுவதே இருப்பு 
நிலைக் குறிப்பாம் . 


மூலம் 


வலது 


இருப்பு நிலைக் குறிப்பின் இடது மருங்கில் ( பகுதியில் ) 
பொறுப்புகளும் முதலும் காண்பிக்கப்படுகின்றது ; 
மருங்கில் சொத்துகள் காட்டப்படுகின்றன . இந்த இரு 
பகுதிகளின் மொத்தங்களும் எப்பொழுதும் 

சமமாகவே 
இருத்தல் வேண்டும் ; அவ்வாறு சமமாக இன்றேல் எங்கோ 
தவறு அல்லது தவறுகள் ஏற்பட்டிருக்கின்றன 
பொருள் . 


என்பது 


30 


இருப்புநிலைக் குறிப்பின் மாதிரிப் படிவம் 
(நிறுவனப் பெயர் ) ....... 

நிறுவனத்தின் . 
நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பு . 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தாகை 


பற்பல கடனீந் 

தோர் ( கடனாளர் ) 
செலுத்தற்குரிய 

மாற்றுச் சீட்டுகள் 
வங்கி மேல் வரைப் 

பற்று - 
டன்கள் 
அடைமானம் 
( அதாவது அடை 
மானக் கடன் ) 
காப்பு நிதி 
முதல் 
கூட்டுக 
நிகர இலாபம் .. 


கழிக்க : 
எடுப்புகள் 
வருமான வரி 


கைவச 

ரொக்கம் 
வங்கிவச 

ரொக்கம் 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
பற்பல கடனா 

ளிகள் 
( இறுதி ) 
வாணிகச் 
சரக்கிருப்பு 
முதலீடுகள் 
அறைகலனும் 
பொருத்துகளும் 
அலுவலகச் 
சாதனங்கள் 
விடு கருவிகள் 
பொறியும் 

இயந்திரமும் 
குதிரைகளும் 

வண்டிகளும் 
நிலமும் கட்டிட 

மும் 
சொந்த 
அல்லது 
குத்தகை நிலம் 
தாழில் 
வளாகம் 
(Business 
Premises )) 
புனைவும் 
வாணிகக் 
குறிப்புகளும் 
வாணிக நற் 
பெயர் 


மொத்தம் ரூ . 


மொத்தம் ரூ 


31 


இருப்பு நிலைக் குறிப்பைச் சார்ந்த சமன்பாட்டு வாய்பாடு : 
சொத்துகள் பொறுப்புகள் 

= முதல் 
( அல்லது ) 
சொத்துகள் 

பொறுப்புகள் 


முதல் 


இருப்பு நிலைக் குறிப்பின் இயல்பு 

( 1 ) இருப்பு நிலைக் குறிப்பு ஒரு காலப் பகுதியைத் 
தழுவியதாகத் தயாரிக்கப்படுவதில்லை . 

குறிப்பிட்ட 
நாளில் அத்தொழில் நிறுவனத்தின் நிலைமை என்ன என் 
பதைக் காட்டுவதற்கே அது தயாரிக்கப்படுகிறது . எனவே 
அது காட்டும் செய்தி அந்த நாளுக்கு மட்டுமே பொருந்தும் ; 
முந்தைய நாளுக்கோ , பிந்தைய நாளுக்கோ அது பொருந் .. 
தாது . நிறுவனங்களின் முதலின் நிலைமை காலத்திற்குச் 
காலம் மாறிக்கொண்டேயிருப்பது அறியற்பாலது . 

( 2 ) இருப்பு நிலைக் குறிப்பு ஒரு பேரேட்டுக் கணக்கு. 
அன்று . அது ஒரு நிறுவனத்தின் சொத்துகள் , பொறுப்புகள் , 
முதல் ஆகியவற்றைக் காட்டிடும் பட்டியலே ஆகும் . 

( 3 ) ஒரு நிறுவனத்தின் நிதி நிலையை வெளிப்படுத்து 
வதே இருப்பு நிலைக் குறிப்பின் நோக்கமாகும் . அந் நிறு 
வனத்தின் வியாபார , இலாப நட்டக் கணக்கு ஒரு குறிப் 
பிட்ட காலப்பகுதியில் அது ஈட்டிய இலாபம் அல்லது அதற் 
கேற்பட்ட நட்டம் எவ்வளவு என்பதைக் காட்டுவதோடு 
நின்று விடுகிறது . ஆனால் நமக்கு அந் நிறுவனம் பற்றி 
மேலும் செய்திகள் தேவைப்படுகின்றன . அந் நிறுவனத்தின் 
நிதி வகைப் பெறுமானம் ( Financial Worth ) எவ்வளவு ? இந்த 
வினாவுக்கு விடை காண நாம் அந் நிறுவனத்தின் 

( i ) சொத்துகளின் தன்மை , அவற்றின் மதிப்பு 
( ii ) பொறுப்புகளின் தன்மை அவற்றின் அளவு 

( ii ) முதல் தொகை 
ஆகிய செய்திகளை அறிய வேண்டும் . இச் செய்திகளை 
விவரமாகக் காட்டுவதே இருப்புநிலைக் குறிப்பின் பணி 
யா கும் . 

சொத்துகள் ( Assets ) 
ஒரு தொழில் நிலையத்திற்குச் சொந்தமாகவுள்ள பண 
மதிப்புடைய பொருள்கள் அனைத்தும் அதன் 
களாம் . 


சொத்து 


32 


t 


சொத்து வகைகள் 
நிலைச் சொத்துகள் ( Fixed Assets ) : இவை நீண்டு 
உழைக்கும் சொத்துகள் . இவை வியாபாரச் சரக்குகளை 
உற்பத்தி செய்வதற்கோ விற்பதற்கோ பயன் படுத்தப் 
படுபவை . இவற்றின் இயல்புகளாவன : 

( அ ) நீண்டு உழைக்குந் தன்மை ; 
( ஆ ) தொழிலில் திரும்பத் திரும்பப் பயன் - படுத்தப் 

படும் தன்மை . 


நிலம் , கட்டிடம் , பொறி , இயந்திரம் , லாரிகள் , வாணிக 
நற்பெயர் , புனைஉரிமை ( Patents ) பதிப்புரிமை ( Copyright ) 
ஆகியவற்றை இவற்றிற்கு எடுத்துக்காட்டுகளாகக் கூறலாம் . 
இவற்றில் முதல் ஐந்து சொத்துகள் 

புலனாகும் 
சொத்துகள் ) 
( Tangible Assets ) எனவும் , 

கடைசி 

மூன்று 
சொத்துகள் புலனாகாச் சொத்துகள் (( Intangible Assets ) 
எனவும் பாகுபடுத்தப்படும் . தொட்டோ பார்த்தோ அறியக் 
கூடியவை புலனாகும் சொத்துகளாம் ; 
புலனாகாச் சொத்துகள் எனப்படும் . 


ஏனையவை 


மிதக்கும் ( மாறும் ) சொத்துகள் ( Floating Assets ) : 
இவற்றிற்கு நடப்புச் சொத்துகள் ( Current Assets ) என்றும் 
பெயர் . இவற்றின் இயல்புகளாவன : 
( அ ) 

வாங்கி 

வாங்கி விற்கப்படுபவை ; 
( ஆ வை உற்பத்திக்குப் பயன் படுத்தப்படுவதாலோ 

விற்கப்படுவ தாலோ உருமாறத் தக்கவை ; 
( இ) வை ரொக்கமாக மாறத் தக்கவை . 


கைவச ரொக்கம் , வங்கிவச ரொக்கம் , ஏட்டுக் கடன் 
சரக்கிருப்பு , முன்கூட்டிச் செலுத்திய செலவு ... ஆகியவற்றை 
மிதக்கும் சொத்துகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகக் கூறலாம் . 


1 


கற்பனைச் சொத்துகள் ( Fictitious Assets ) கற்பனைச் 
சொத்துகள் 

என்பவை உண்மையாகவே மதிப்பு ஏதும் 
இல்லாதவை . அவை சொத்துகளே அல்ல . ஆனால் இருப்பு 
நிலைக் குறிப்பில் சொத்துக்கள் பகுதியில் தோன்றுகின்றன 

அவற்றை மதிப்பு ஏதும் இல்லாத கற்பனைச் 
சொத்துகள் என அழைக்கிறோம் . 


எனவே 


. 


பலை 


33 


நிறுமங்களை உருவாக்குவதற்குச் செய்யப்படும் 
தொடக்கச் செலவுகளை ( Preliminary Expenses ) கற்பனைச் 
சொத்திற்கு எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 


இச் சொத்துகளின் கணக்குகள் பேரேட்டில் பற்றிருப்பு 
காட்டி நிற்பதால் அவை இருப்பு நிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் இடம்பெற்று சொத்து எனும் அடை 
மொழியைப் பெறுகின்றன . 

உண்மையில் 

அவை போக் 
கெழுதப்பட்டுவரும் செலவுகள் அல்லது 

இழப்புகளில் 
இன்னும் , போக்கெழுதாமல் எஞ்சியுள்ள பகுதியே ஆகும் . 


பொறுப்புகள் 
தொழில் நிறுவனங்கள் பிறருக்குத் தரவேண்டியவை 
அனைத்தும் அவற்றின் பொறுப்புகளாம் . அவை அவற்றின் 
உரிமையாளர்களுக்குச் செலுத்த வேண்டியதாக 

உள்ள 
பணமும் - அதாவது அவற்றின் முதல் கணக்கு காட்டிடும் 
இருப்புத் தொகையும் - அவற்றின் பொறுப்புகளில் அடங்கும் , 
யத்தின் வியாபார , இலாப - நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் 
செல்லப்படாமல் வரவு இருப்புக் காட்டி நிற்கும் கணக்குகள் 
அனைத்தும் அதன் பொறுப்புகளாகும் . 


பொறுப்புகளின் வகைகள் 
நெடுங்காலப் பொறுப்புகள் ( Long - term Liabilities ) 

நெடுங்காலப் பொறுப்புகளின் இயல்பு அவை நீண்ட 
காலத்திற்குப் பிறகு செலுத்தத் தக்கவையாக இருப்பதுவே 
யாம் . நீள் தவணைக் கடன் . முதல் ஆகியவற்றை நெடுங் 
காலப் பொறுப்புகளுக்கு மேற்கோளாகக் கூறலாம் . 


நடப்புப் பொறுப்புகள் ( Current Liabilities ) 

நடப்புப் பொறுப்புகள் என்பன அடுத்த ஓராண்டுக்குள் 
செலுத்த வேண்டியதாக இருப்பவை . வாணிகக் கடனீந்தோர் 
( அதாவது நமக்குக் கடன் அடிப்படையில் சரக்கு விற்று 
முற்றும் பணம் 

செலுத்தப்படாமல் இருப்பவர்கள் ) . 
செலுத்தற்குரிய மாற்றுச் சீட்டுகள் , குறுந் தவணைக் கடன் 
கள் ஆகியவற்றை இவற்றிற்கு எடுத்துக் காட்டுகளாகக் 
கூறலாம் . 

த.ப. - 3 


1 


34 


தனி 


நிகழ்வடைவுப் பொறுப்புகள் ( Contingent Liabilities ) 

நிகழ்வடைவுப் பொறுப்புகள் இரு இயல்புகளைப் 
பெற்றிருத்தல் வேண்டும் : 
( அ ) அவை தற்பொழுது உண்மையாகவே பொறுப்பு 

களாக இல்லாமல் இருத்தல்வேண்டும் : 
( ஆ ) குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் நிகழுதலாலோ நிகழாமல் 

இருப்பதாலோ எதிர்காலத்தில் பொறுப்புகளாக 
உருவாக்கத்தக்க வாய்ப்பை அவை பெற்றிருத்தல் 
வேண்டும் . இன்னும் தீர்ப்பளிக்கப் படாமலுள்ள 
வழக்கினின்றும் எழத்தக்க பொறுப்பை இங்கு. 
மேற்கோளாகக் கூறலாம் . இத்தகைய பொறுப்புகள் 

வாணிக நிலையங்கள் , கூட்டாண்மை 
நிறுவனங்கள் ஆகியவற்றின் இருப்பு நிலைக் குறிப் 

பில் காட்டப்படுவதில்லை. 
இருப்புநிலைக் குறிப்பில் பொறுப்புகள் , சொத்துகள் 
ஆகியவற்றை வரிசைப்படுத்தும் விதங்கள் 

இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துகளும் பொறுப்பு 
களும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் காண்பிக்கப்படவேண்டும் . 
அவற்றை இரு வேறு விதமாக வரிசைப்படுத்தலாம் . 

சொத்துகளை வரிசைப்படுத்தும் விதங்கள் 
எளிவரல் தன்மை அடிப் நிலையான தன்மை 

அடிப் 
படையில் வரிசைப்படுத்துதல் படையில் வரிசைப்படுத்துதல் 
கைவச ரொக்கம் ) 

வாணிக நற்பெயர் 
வங்கிவச ரொக்கம் 

கட்டடம் 
சந்தையிடத்தகு பிணை அறைகலன் ( Furniture ) 
யங்கள் 


பெறுதற்குரிய மாற்றுச் பொறிவகையும் இயந்திரமும் 

சீட்டுகள் 
பற்பல கடனாளிகள் 

சரக்கிருப்பு: 
சரக்கிருப்பு 

பற்பல கடனாளிகள் 
பொறிவகையும் இயந்திரமும் பெறுதற்குரிய மாற்றுச் 

சீட்டுகள் 
அறைகலன் 

சந்தையிடத்தகு பிணையங் 

கள் ( Marketable Securities ) 
கட்டடம் 

வங்கிவச ரொக்கம் 
வாணிக நற்பெயர் 

கைவச ரொக்கம் 


35 


பொறுப்புகளை வசைப்படுத்தும் விதங்கள் 


தீர்க்கவேண்டிய விரைவு நிலைத்த தன்மை அடிப் 
அடிப்படையில் வரிசைப் படையில் வரிசைப்படுத்து 
படுத்துதல் , ( அதாவது தல் ( அதாவது இறுதி 
அவசரமாகத் தீர்க்க வேண் யாகத் தீர்க்க 

வேண்டிய 
டிய பொறுப்புகளை முதலா பொறுப்புகளை 

முதலாவ : 
வதாகவும் , அவற்றைத் தாகவும் . விரைந்து 

விரைந்து தீர்க்க 
தொடர்ந்து நிலையான 

வேண்டிய 

பொறுப்புகளை 
பொறுப்புகளையும் காண் அடுத்தபடியாகவும் 
பிக்கும் முறை ) 

பிக்கும் முறை ) 


காண் 


செலுத்தற்குரிய மாற்று 
சீட்டுகள் 


முதல் 


வாணிகக் கடனீந்தோர் 
( கடனாளர் ) 


கடன்கள் 


கடன்கள் 


வாணிகக் கடனீந்தோர் 


முதல் 


செலுத்தற்குரிய மாற்றுச் 
சீட்டுகள் 


இருப்பாய்வுக்கும் இருப்புநிலைக் குறிப்பிற்கும் உள்ள 

வேறுபாடுகள் 


ருப்பாய்வு 
( Trial Balance ) 


இருப்பு நிலைக் குறிப்பு 

( Balance Sheet ) 


( 1 ) 

பேரேட்டுக் இது சொத்துகள் , பொறுப்பு 
கணக்குகள் அனைத்தின் களைக் 

காட்டிடும் குறிப் 
இருப்புகளையும் கொண்ட பாகும் . தில் 

ஆள்சார் 
பட்டியாகும் . 

கணக்குகள் , மெய்க் கணக்கு 
( இதில் 

இடம் பெறாத கள் , ( Real Account ) மட்டுமே 
பேரேட்டுக் கணக்கு 

இடம் பெறும் : 
( இருப்புக் காட்டி நிற்கும் 
பேரேட்டுக் கணக்கு ) எது 
வும் இருக்கவியலாது . 


( 2 ) கணக்கேடுகளின் எண்சார் பார்த்த 

மாத்திரத்தில் 
துல்லியத்தைச் ( Arith- | தொழில் 

நிலையங்களின் 
netical Accuracy ) சோதிப் நிதி நிலையைக் 

காட்டிடு 
இதன் 

நோக்க வதே இதன் நோக்கமாகும் . 
மாகும் . 


பதே 


, 


36 


இருப்பாய்வு 
( Trial Balance ) 


இருப்பு நிலைக குறிப்பு 

( Balance Sheet ) 


( 3 ) விரும்பும் பொழுதெல் பொதுவாக இது வியாபாரப் 
லாம் இதைத் தயாரிக்க 

பருவமாகிய ஆண்டு இறுதி 
லாம் . 

நிறுவனங் யில் மட்டுமே தயாரிக்கப்படு 
களில் 

ஒவ்வொரு கிறது . 

இறுதியிலும் 
தயாரிக்கப்படுகிறது . 


மாத 


தக்க 


( 4 ) பொதுவாக 

இது சரிக் கொடுபட வேண்டியவை , 
கட்டுகள் எதுவும் செய்யப் முன்கூட்டிச் செலுத்தியவை 
படாமலேயே தயாரிக்கப் போன்றவைகளுக்குத் 
படுகிறது . 

சரிக்கட்டுகள் 

செய்த 

பின் 
னரே 

தயாரிக்கப்படு 
தக்க சரிக்கட்டுகள் 
செய்யாமல் இதைத் தயாரிப் 
பது பயனற்றது . 


கிறது . 


என் 


( 5 ) அப் பருவத்தில் அல்லது இதில் தோன்றும் 

முதல் 
அந்த ஆண்டில் 

ஈட்டிய 

கணக்கில் காட்டப்படும் விவ 
லாபம் எவ்வளவு ரங்களிலிருந்து அந்த ஆண்டு 
பதை 

இது காட்டிடு ஈட்டிய இலாபம் எவ்வளவு 
வதில்லை. இதில் தோன் என்பதை அறியலாம் . அந்த 
றும் முதல் கணக்கு 

ஈட்டிய 

இலாபம் 
காட்டிடும் இருப்பு அந்த சேர்ந்த மொத்த இருப்பை 
ஆண்டுக்குரிய இலாபம் இதில் தோன்றும் 
சேராத இருப்பாகும் . கணக்கு காட்டி நிற்கிறது . 


ஆண்டு 


முதல் 


தயா 
ஆகவேண் 


( 6 ) இருப்பாய்வைத் 

ஆண்டு 

துவக்கத்தில் 
ரித்துத்தான் 

தொடங்கிய கணக்குப் 
டும் 

என்ற தேவை பதிவுச் செயல் பாட்டை 
யில்லை. இதைத் தயாரிக் முழுமைக்குக் கொண்டுவர 
காமலேயே இறுதிக் இருப்பு நிலைக் குறிப்பைத் 
கணக்குகளைத் தயாரிக்க தயாரித்துத் தான் 
இயலும் . 

வேண்டும் . 


( 7 ) இருப்பாய்வில் தொடக் இருப்பு நிலைக் குறிப்பில் இறு 

கச் சரக்கிருப்பு தோன் திச் சரக்கிருப்பு தோன்றும் . 
றும் . 


( 8 ) இருப்பாய்விலுள்ள இரு இருப்பு நிலைக் குறிப்பிலுள்ள 
பகுதிகளும் ‘ பற்று , இரு 

பகுதிகள் 

‘ பொறுப்பு 
வரவு எனும் தலைப் கள் , சொத்துகள் எனும் 
கொண்டிருக் தலைப்பைக் 

கொண்டிருக் 
கின்றன . 

கின்றன . 


பைக் 


37 


எடுத்துக்காட்டு 9 
திரு . செல்வம் என்பவரது 

ஏடுகளிலிருந்து 1970 
திசம்பர் 31 ஆம் நாளன்று எடுக்கப்பட்ட இருப்புகள் பின் 
வருமாறு : அவற்றைக் கொண்டு ( i ) இருப்பாய்வு ( ii ) 1970 
திசம்பர் 31 ஆம் நாளோடு 

முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார , லாப - நட்டக் கணக்கு ( iii ) அந் நாளன்றைய 
இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றைத் தயாரிக்க . 


15,000 


3,000 


500 


செல்வம் - முதல் கணக்கு 
செல்வம் - எடுப்புக் கணக்கு 
அறைகலனும் பொருத்துகளும் 
தட்டச்சுகள் 
சைக்கிள்கள் ( மிதிவண்டிகள் ) 
பற்பல கடனாளிகள் 
பற்பல கடனீந்தோர் 


1,000 


250 


15,000 


13,500 


வாடகை 


2,400 


சம்பளம் 


3,600 


.. 


வாடிக்கையருக்கு அனுமதித்த வட்டம் 

425 
சரக்கிருப்பு ( 1-1-1970 ) 

15,000 
கொள்முதல் 

60,000 
விற்பனை 

80,000 
வெளித் திருப்பம் 

500 
உள் திருப்பம் 

1,000 
உள் ஏற்றிச்செல் செலவு 

750 
வெளி ஏற்றிச்செல் செலவு 

1,250 
உள்ளூர் வீதங்களும் வரியும் 

600 
கைவச ரொக்கம் 

2,425 
பொதுச் செலவுகள் 

1,800 
31-12-1970 அன்று கைவசச் சரக்கிருப்பு ரூ . 11,000 


38 


விடை : 
திரு . செல்வம் என்பவரது 31-12-1970 ஆம் நாளைய 

இருப்பாய்வு . 


/ 


பற்று 


தொகை 


வரவு 


தொகை 


செல்வம் - முதல் 
கணக்கு 


15.600 


3.000 


செல்வம் - 
எடுப்புக் 
கணக்கு 
அறைகலனும் 

பொருத்துகளும் 
தட்டச்சுகள் 
சைக்கிள்கள் 
பற்பல 
கடனாளிகள் 


பற்பல 
கடனீந்தோர் 


13,500 


500 
1.000 


விற்பனை 


80.000 


250 


500 


வெளித் திருப்பம் 


15,000 


வாடகை 


2,400 
3,600 


425 


1,800 


1 


சம்பளம் 
வாடிக்கையருக்கு 
அனுமதித்த 
வட்டம் 
பொதுச் 

செலவுகள் 
சரக்கிருப்பு 

( 1-1-1970 ) 
கொள்முதல் 
உள் திருப்பம் 
உள் ஏற்றிச்செல் 

செலவு 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
உள்ளூர் ...வீதமும் 

வரிகளும் 
கைவச ரொக்கம் 


15,000 
80,000 

1.000 


750 


1,250 


600 


, 


2,425 


1,09,000 


1,09,000 


39 


நினைவூட்டுக் குறிப்பு : பற்றிருப்புகள் (அ ) வியாபாரக் 
கணக்கின் 

பற்றுப் பகுதியிலோ ( ஆ ) லாப - நட்டக்கணக்கின் 
பகுதியிலோ ( இ ) இருப்பு நிலைக் குறிப்பின் சொத்துப் 
பகுதியிலோ தோன்றும் என்பதை நினைவிற்கொள்க. 
வரவிருப்புகள் ( அ) வியாபாரக் 

கணக்கின் 

வரவுப் 
பகுதியிலோ ( ஆ ) இலாப - நட்டக் கணக்கின் வரவுப் 
பகுதியிலோ ( இ ) இருப்பு நிலைக் குறிப்பின் பொறுப்புகள் 
பகுதியிலோ இடம் பெறும் என்பதையும் கருத்திற் கொள்க . 

திரு . செல்வம் என்பவரின் 
31-12-1970ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார , லாப - நட்டக் கணக்கு 

வரவு 
தொகை 

தொகை 
ரூ . 

ரூ . 
தொடக்கச் 

விற்பனை 80,000 
சரக்கிருப்பு 15,000 கழிக்க : 
கொள் 

உள் திருப்பம் 1,000 

79,000 
முதல் 60,000 

இறுதிச் சரக் 
கழிக்க : 

கிருப்பு 

11,000 
வெளித் 

500 | 59,500 


பற்று 


உள் ஏற்றிச் 
செல் செலவு 

750 
இலாப - நட்டக் 
க / கு- 

14,750 
( மொத்த இலாபம் ) 

90,000 


ரூ . 


90,000 


வியாபாரக் க / கு 
( மொத்த இலாபம் ) 


14,750 


வாடகை 


சம்பளம் 

3,600 

2,400 
வாடிக்கையருக்கு 

அனுமதித்த 
வட்டம் 

425 
பொதுச் செலவுகள் 1,800 

கள் 
வெளி ஏற்றிச் 
செல் செலவு 

1,250 
உள்ளூர் வீதங் 
களும் வரிகளும் 

600 
முதல் காகு 
நிகர இலாபம் 

4,675 


1 


14,750 


ரூ 
. 


14,750 


40 


திரு . செல்வம் என்பவரின் 
31-12-1970ஆம் நாளைய இருப்புநிலைக் குறிப்பு 


தொகை 


பொறுப்புகள் 


T 


சொத்துகள் 


தொகை 
ரூ . 


பற்பல 
கடனீந்தோர் 


கைவச ரொக்கம் 


2,425 


13,500 


- 


முதல் 

15 : 000 
கூட்டுக : நிகர 

லாபம் 4,675 


பற்பல கடனாளிகள் 15,000 
சரக்கிருப்பு 

11.000 


அறைகலனும் 
பொருத்துகளும் 


500 


19,675 
கழிக்க : 
எடுப்புகள் 

3,000 


அலுவலகச் 

சாதனங் 
கள் - தட்டச்சுகள் 


1,000 


16,675 


சைக்கிள்கள் 


250 


ரூ . 


30,175 


ரூ . 


30,175 


குறிப்பு : தட்டச்சுகள் அலுவலகச் சாதனங்களின் ஒரு பகுதி 

யேயாகும் . 


வினாக்கள் 


( 1 ) மொத்த லாபம் என்றால் என்ன ? 

வாறு கணக்கிடப்படுகிறது ? 


அது எவ் 


( 2 ) 


நேரடிச் செலவுகள் என்பவற்றின் பொருளை 
விளக்குக . அவற்றிற்கு மேற்கொள்கள் தருக . 


( 3 ) வெளித் திருப்பம் , உள் திருப்பம் ஆகிய இரண் 
டும் வியாபாரக் 

கணக்கில் எவ்வாறு 

கையாளப் 
படுகின்றன ? 


3 


( 4 ) தொடக்கச் சரக்கிருப்பு , இறுதிச் சரக்கிருப்பு 

சொற்றொடர்களை விளக்குக . இறுதிச் 
சரக்கிருப்பு எவ்வாறு மதிப்பிடப்பட்டு கணக்கேடு 
களில் கையாளப்படுகிறது ? 


ஆகிய 


41 


( 5 ) பின்வரும் இனங்கள் இறுதிக் 

திக் கணக்குகளில் எல் 
வாறு கையாளப்படுகின்றன : 

( அ ) உற்பத்திசாராக் கூலி . 


( ஆ ) உற்பத்திசார் கூலி . 


| 


( இ ) வியாபாரச் செலவுகள் . 
( ஈ } கட்டுமச் செலவுகள் . 


( 6 ) இறுதிக் கணக்குகள் தயாரிப்பதன் 

யாவை ? 


நோக்கங்கள் 


( 7 ) வியாபாரக் கணக்கிற்கும் லாப - நட்டக் 

கணக் 
கிற்குமுள்ள வேறுபாடுகளைத் தெளிவு படுத்துக . 


( 8 ) 


மொத்த லாபம் , நிகர 

இவற்றிற் 
கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை ? 


இலாபம் 


( 9 ) 


இலாப - நட்டக் கணக்கின் 

முக்கியத்துவத்தை 
விவாதித்து , மொத்த இலாபம் , நிகர இலாபம் " 
எனும் சொற்றொடர்களை விளக்குக . 


| 


( 10 ) 


அது 


இருப்பு நிலைக் குறிப்பு என்றால் என்ன ? 
எதற்காகத் தயாரிக்கப்படுகிறது . 


( 11 ) இருப்பாய்வு இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து எந் 

தெந்த அம்சங்களில் வேறுபடுகிறது ? வை இரண் 
டும் ஒரு வாணிகருக்கு எவ்வாறு பயன்படுகின்றன ? 


( 13 ) 


சொத்து எனும் 

சொல்லுக்கு 

வரைவிலக்கணம் 
தருக . சொத்துகள் பொதுவாக எவ்வாறு 

பாகு 
படுத்தப் படுகின்றன ? ஒவ்வொரு வகைச் சொத் . 
திற்கும் இரு மேற்கோள்கள் தருக . 


1 


( 13 ) 


சொத்துகள் , பொறுப்புகள் எனும் சொற்களை 


விளக்குசு . 


( 14 ) 


சொத்துகள் , பொறுப்புகளை இருப்பு நிலைக் குறிப் 
பில் எந்த வரிசையில் காண்பிக்க வேண்டும் ? 


42 , 


( 15) 31-12-1972 அன்று எடுக்கப்பட்ட பின்வரும் இருப்பு 

களைக் கொண்டு வியாபாரக் கணக்கு தயாரிக்க : 


. 


- 


கொள்முதல் 


4,800 


கூலி 


400 


ப 


: 


தொடக்கச் சரக்கிருப்பு 

1,200 
வெளித்திருப்பம் 

200 
விற்பனை 

9,300 
உள் ஏற்றிச் செல் செலவு 

250 
உள் திருப்பம் 

300 
31-12-1972 அன்று இருந்த சரக்கிருப்பு 
ரூ .1,500 என மதிப்பிடப்பட்டது . 

( விடை : மொத்த இலாபம் ரூ .4,050 ) 


រ 


. 
. 


. 


} 


( 16 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளிலிருந்து வியா 
பாரக் கணக்கு தயாரிக்க : 

ரூ . 
1.1-1973 அன்று சரக்கிருப்பு 

3,600 
31-12-1973 அன்று சரக்கிருப்பு 

4,800 
ரொக்கக் கொள்முதல் 

12,000 
கடன் கொள்முதல் 

9,000 
ரொக்க விற்பனை 

22,000 
கடன் விற்பனை 

10,000 
கொள்முதல் மீதான ஏற்றிச் செல் செலவு 

500 
விற்பனை மீதான ஏற்றிச்செல் செலவு 

400 
வாடகை ( ஆலை ) 

600 
வாடகை ( அலுவலகம் ) 

300 
விற்பனைத் திருப்பம் 

800 
கொள் முதல் திருப்பம் 

800 
பொதுச் செலவுகள் 

500 
அனுமதித்த வட்டம் 


. 


-- 


( விடை : மொத்த இலாபம் ரூ . 11,300 ) 


43 


( 17 ) 1970 திசம்பர் 31 அன்றிருந்த சரக்கிருப்பு 

ரூ .4500 எனக் கொண்டு , பின் வரும் இருப்பாய் 
விலிருந்து 

31-12-1970 - ஆம் நாளோடு முடிவுறும் 
ஆண்டுக்குரிய வியாபார இலாப - நட்டக் கணக்கை 
யும் , அந் நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் 

ரிக்க : 


தயா 


இருப்பாய்வு 


. 


ரூ . 
13,500 

400 


26,000 


450 


35,000 


1550 


300 , 


கொள்முதலும் விற்பனையும் 
வாணிகச் செலவுகள் 
அலுவலகச் செலவுகள் 
சம்பளமும் கூலியும் 
வெப்பப் படுத்துகையும் ஒளிப்படுத்து 

கையும் 
ஏற்றிச்செல் செலவு 
திருப்பம் 
அனுமதித்த வட்டம் 
பெற்ற வட்டம் 
வங்கிக் கட்டணங்களும் கழிவும் 
பெற்ற வட்டி 
-சரக்கிருப்பு 
வங்கிவச ரொக்கம் 


600 


500 


200 


300 . 


100 


. 


150 


6,000 


12,000 


. 
.. 


முதல் 


10,650 


37,600 


37,600 


( விடை : மொத்த இலாபம் ரூ . 9.259 ; 

நிகர இலாபம் ரூ . 5,850 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு 
மொத்தத் தொகை ரூ .16,500) . 


உதவிக் குறிப்பு ( Hint ) : வாணிகச் 

செலவுகளை 

வியா 
பாரக் 

கணக்கிற்கு எடுத்துச்செல்க ; சம்பளமும் கூலி 
யும் எனும் இனத்தை இலாப - நட்டக் கணக்கிற்குக் 
கொண்டுசெல்க . 


44 


| 


( 18 ) 31-12-1773 ஆம் நாளன்றைய ச . ஆனந்த் என் 

பவரின் பின் வரும் இருப்பாய்விலிருந்து 31-12-1973 
ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார . 

இலாப - நட்டக் கணக்கைத் தயாரிக்க : 
31-12-73 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு ரூ .15,000 
பற்று இருப்புகள் ரூ . வரவு இருப்புகள் 


4,20,000 

92.950 


45,000 விற்பனை 
2,25,000 

75,000 


முதல் 


10,000 


2,500 


1,500 
1,500 
* 350 
700 


1 


சரக்கிருப்பு 
கொள்முதல் 
பொறியும் எந்தி 

ரமும் 
வாணிகக் கட்ட 

ணங்கள் 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
ஆலை வாடகை 
வட்டம் 
காப்பீடு 
பற்பல கடனா 

ளிகள் 
அலுவலக 

வாடகை 
அச்சுக் கூலியும் 
எழுது பொருளும் 
பொதுச் செலவுகள் 
விளம்பரம் 
பெறற்குரிய மாற் 

றுச் சீட்டுகள் 
எடுப்புகள் 
சம்பளம் 
தயாரிப்புக்கூலி 
அறைகலனும் 
பொருத்துக் 


60.000 


3,000 


600 
2 , 800 
15 , 000 


3,000 
6,000 
18,000 
20,000 


1 


களும் 


7,500 


1,000 


நிலக்கரி , எரிவளி, 

நீர் 
கைவச 

ரொக்கம் 
வங்கிவச 
ரொக்கம் 


2,000 


1 





( 


12,500 


L 


5,12,950 


5,12,950 


45 


( விடை : மொத்த இலாபம் ரூ .1,40,000 ; நிகர இலாபம் 

88,050 ; இருப்பு நிலைக் குறிப்பின் மொத்தம் 
ரூ . 1,75,000 ) . 
( 19 ) திரு . ச . 

திரு . ச . இராமன் என்பவரது ஏடுகளிலிருந்து இறக் 
கிய 31-12-1969ஆம் 

நாளுக்குரிய 

இருப்பாய்வு 
பின்வருமாறு . 

31-12-1969 ஆம் நாளோடு முடி 
வுறும் ஆண்டுக்குரிய வியாபார இலாப - நட்டக் 
கணக்கையும் , அந்நாளன்றைய 

இருப்புநிலைக் 
குறிப்பையும் தயாரிக்க : 


பற்று இருப்புகள் 


ரூ . 


வரவு இருப்புகள் 


ரூ . 


50,000 


) 


15,000 


20,000 


4,800 முதல் 

பற்பல 
30,000 கடனீந்தோர் 

6 % வட்டிக்கு 

வங்கிக் கடன் 
13,000 

பெற்ற வட்டம் 

விற்பனை 
1,200 

செலுத்தற் 
600 குரிய 

மாற்றுச் 

சீட்டுகள் 
3,500 
75,000 


1,000 
2,35,350 


1,700 


எடுப்புகள் 
சரக்கிருப்பு 

( 1-1-1969 } 
அறைக்கலனும் 
பொருத்துக் 
களும் 
அச்சுக் கூலியும் 
எழுது 
பொருளும் 
நிலக்கரி , 

எரிவளி , நீர் 
சத்தமும் அகற்றுக் 

கட்டணமும் 
கொள்முதல் 
வருமான வரி 
அனுமதித்த 

வட்டம் 
பொறி 

பழுது பார்த்தது 
ஆலை வாடகை 
பல்வகைச் 

செலவுகள் 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
காப்பீடு 


9,500 


950 


1,000 
2,500 


1,000 


12,500 


. 


1,500 


600 


1 


46 


பற்று இருப்புகள் 


வரவு இருப்புகள் 


1,200 


7,500 
3,500 


வட்டி 
வங்கிவச 

ரொக்கம் 
கைவச ரொக்கம் 
பற்பல 

கடனாளிகள் 
சம்பளம் 
தயாரிப்புக்கூலி 
விளம்பரம் 
பொறியும் 

எந்திரமும் 
அலுவலக 
வாடகை 


33,800 

2,800 
24,000 
19,000 


70,000 


3,600 


3,23,050 


3,23,056 


. 


31-12-1969 அன்றிருந்த சரக்கிருப்பு ரூ . 40,000 
( விடை : மொத்த இலாபம் 1,39,750 ; நிகர இலாபம் 
ரூ .1,07,900 ; இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம்- 
ரூ .1,80,300 ) . 
( 20 ) ஆறுமுகம் 

என்பவரது 

ஏடுகளிலிருந்து 1960 
திசம்பர் 31 ஆம் நாளன்றைய பின் வரும் இருப்புகள் 
எடுக்கப்பட்டன . 1960 திசம்பர் 

திசம்பர் 31 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார 
லாப - நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 

ரூ . 
ஆறுமுகத்தின் முதல் க / கு 

15,000 
ஆறுமுகத்தின் எடுப்புகள் க / கு 

3,000 
அறைகலனும் பொருத்துகளும் 

500 
தட்டச்சுகள் 

1,000 
சைக்கிள்கள் 

250 
பற்பல கடனாளிகள் 

15,000 
பற்பல கடனீந்தோர் 

13,500 

2,400 
கைவச ரொக்கம் 

5 , 900 
சரக்கிருப்பு ( 1-1. 60 ) 

15,000 


|| 


. 


வாடகை 


.. 


47 


1 


கொள்முதல் 

60.000 
விற்பனை 

80,000 
வெளிப்புறத் திருப்பம் 

500 
உட்புறத் திருப்பம் 

1,000 
உள் ஏற்றிச்செல் செலவு 

750 
வெளி ஏற்றிச்செல் செலவு 

1,250 
உள்ளூர் வீதங்களும் வரிகளும் 

600 
வங்கிவச ரொக்கம் 

2,350 
31-12-1960 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு ரூ .11,000 
( விடை : மொத்த இலாபம் ரூ . 

; நிகர 
இலாபம் ரூ 
மொத்தம் ரூ . 

1 . 


இருப்புநிலைக் குறிப்பு 


வியாபார 


( 21 ) 31-12-1971ஆம் 

நாளோடு 

முடிவுறும் ஆண்டுக் 
குரிய 

லாப - நட்டக் கணக்கையும் , 
நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க : 


அந் 


கூலி 


வாடகை 


முதல் கணக்கு 

10,000 
பொறியும் எந்திரமும் 

4,000 
பற்பல கடனாளிகள் 

2,400 
பற்பல கடனீந்தோர் 

1,200 
எடுப்புகள் 

1,200 
கொள்முதல் 

10,500 

5,000 
வங்கி 

1,000 
பழுது பார்த்த செலவு 

50 
சரக்கிருப்பு 1-1-1971 

2,000 
என்பவரிடமிருந்து பெற்ற கடன் 7,000 
வெளிப்புறத் திருப்பம் 

500 

400 
விற்பனை 

16,400 
தயாரிப்புச் செலவுகள் 

800 
வாணிகச் செலவுகள் 

700 
வராக் கடன் 

200 
ஏற்றிச்செல் செலவு 

150 
செலுத்தத்தக்க மாற்றுச் சீட்டுகள் 700 
சிற்றுந்து 

7,000 
உள்புறத் திருப்பம் 

400 
இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 1,450 என மதிப்பிடப்படு 
கிறது . 
( விடை : மொத்த நட்டம் ரூ . 500 ; நிகர நட்டம் 
ரூ .1,850 ; இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .15,850 ) 


48 


( 22 ) குப்புசாமி என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட 

பின்வரும் இருப்புகளிலிருந்து இறுதிக் கணக்குகள் 
தயாரிக்க : 


. 


4 


. 


கூலி 


செலுத்தத்தக்க மாற்றுச் சீட்டுகள் 

700 
நிலமும் கட்டடங்களும் 

4,000 
சரக்கிருப்பு 1-1-1971 

4,000 
முதல் 

15,000 
பொறியும் எந்திரமும் 

6,600 
பெறத்தக்க மாற்றுச் சீட்டுகள் 

1,500 
கொள்முதல் 

13,000 
விற்பனை 

22,000 

3,500 
சம்பளம் 

570 
உள்ளூர் வீதங்களும் வரிகளும் 

200 
பொதுச் செலவுகள் 

500 
செலுத்திய வட்டி 

800 
அறைகலனும் பொருத்துகளும் 

300 
வங்கிவச ரொக்கம் 

230 
வட்டம் 

500 
கடனீந்தோர் 

6,000 
கடனாளிகள் 

8,000 
இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 4,500 ஆகும் . 
விடை : மொத்த இருப்பு ரூ . 6,000 ; நிகர இருப்பு 
ரூ . 3,430 ; 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் 
ரூ .25,130 ) . 
( 23 ) 31-12-1972 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக் 

இலாப - நட்டக் கணக்கையும் , 
அந்நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க : 


குரிய 


வியாபார 


முதல் 


-- 


திருப்பி எடுத்தவை ( எடுப்புகள் ) 
விற்பனை 
அடமானத்தின் பேரில் கடன் ( வரவு இருப்பு ) 
எந்திரமும் பொறியும் 
நிலமும் கட்டடங்களும் 
கடனீந்தோர் 


6,000 
1,000 
10,000 
1,000 
1,500 
2,000 

500 


49 


1 


4 


-- 


. 
. 


* 
. 


-- 


கூலி 

5,000 
கடனாளிகள் 

3,500 
பெட்டிகள் , பெயர்ச்சீட்டுகள் 
( Labels ) இன்னபிற 

500 
உள்ளூர் வீதங்களும் வரிகளும் 
பெறத்தகு மாற்றுச்சீட்டுகள் 

300 
காப்பீடு 

150 
ஏற்றிச்செல் செலவு 

10 
சார்ந்த செலவுகள் (Incidental Expenses ) 

200 
1972 ஜனவரி 1 ஆம் நாளன்று சரக்கிருப்பு 2,000 
வங்கிவச ரொக்கம் 

1.250 
கைவச ரொக்கம் 

500 
ஈட்டிய கழிவு 

450 
(( விடை : மொத்த இலாபம் ரூ . 2,990 ; நிகர இலாபம் 

ரூ . 2,550 ; இருப்புநிலைக் குறிப்பின் மொத்தம் 
ரூ .9,050 ) . 


- 
- 


. 


வழிமுறைக் குறிப்பு ( Hints ) 
( அ ) மேற்கண்ட வினாவில் அக்காலப் பகுதியில் 

கொள் முதல் ஏதும் நடைபெறவில்லை என்பதை 
அறிக . எனவே , வியாபாரக் கணக்கின் பற்றுப் 
பகுதியில் கொள்முதல் என்னும் செய்தி இடம் 


பெறாது . 


( ஆ ) இந்த வினாவில் இறுதிச் சரக்கிருப்பு இல்லை . 

எனவே , இச்செய்தி வியாபாரக் கணக்கின் , 
வரவுப் பகுதியில் இடம்பெறாது . 


எனும் 


பெட்டிகள் , பெயர்ச் சீட்டுகள் இன்ன பிற 

இனத்தை இலாப - நட்டக் கணக்கின் 
பற்றுப் பகுதியில் காண்பிக்க வேண்டும் . காரணம் , 
நாம் விற்ற சரக்குகள் பாதுகாப்பாக அனுப்பப்பட 
வேண்டும் 

என்பதற்காகவே இக்கட்டுமப் 
பொருள்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன 
எடுத்துக்கொள்வதே பொருத்தமானது . 


க.ப. - 4 


50 


( 24 ) மோகன்தாஸ் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கட் 

பட்ட பின் வரும் இருப்புகளைக் கொண்டு 1972 
மார்ச் 31 ஆம் நாள் குறித்த இறுதிக் கணக்குகள் 
தயாரிக்க : 


- 


கூலி 


.. 


- 


ரூ . 
முதல் 

24,500 
எடுப்புகள் 

2,000 
பொதுச் செலவுகள் 

3,500 
கட்டடம் 

1,000 
எந்திரம் 

9,340 
சரக்கிருப்பு 

16., 2.00 
உந்து திறன் ( Motive power ) 

2,240 
வரிகளும் காப்பீடும் 

1,315 

7,200 
கடனாளிகள் 

7,200 . 
கடனீந்தோர் 

2,500 
வாராக் கடன் 

550 
கடன் ( வரவு இருப்பு ) 

7.880 
விற்பனை 

65.360 
கொள்முதல் 

47,000 
சிற்றுந்து 

2,000 
காப்பு நிதி ( Reserve Fund ) 

900 
கழிவு ( வரவு இருப்பு ) 

2,320 
சிற்றுந்துச் செலவுகள் 

1,800 
செலுத்தத் தகு மாற்றுச் சீட்டுகள் 

3,850 
ரொக்கம் 

160 
வங்கி மேல்வரைப்பற்று ( Bank Overdraft ) 4,300 
வட்டம் 

105 
இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 14,000 ஆகும் . 
( விடை : மொத்த இலாபம் ரூ . 6,720 ; நிகர இலாபம் 

ரூ . 1,770 ; இருப்பு நிலைக் குறிப்பு: மொத்தம் 
ரூ . 43,700 ) . 


. 


அத்தியாயம் 14 


இறுதிக் கணக்குகள் - சரிக்கட்டுதல் 


நாம் 

எடுத்துக்கொண்டுள்ள ஆண்டின் உண்மையான 
இலாபத்தைக் கண்டுபிடிப்பதே 

இறுதிக் 

கணக்குகளைத் 
தயாரிப்பதன் நோக்கமாகும் . இந்த நோக்கம் நிறைவேற 
வேண்டுமாயின் அந்த ஆண்டுக்குரிய எல்லாச் செய்திகளை 
யும் ( இனங்களையும் ) கணக்கில் கொண்டு வர வேண்டும் , 
எடுத்துக்காட்டாகச் 

செலவுகளை எடுத்துக் கொண்டோ 
மாயின் , நடப்பு ஆண்டுக்குரிய எல்லாச் செலவுகளையும் 
அவை செலுத்தப்பட்டிருந்தாலும் சரி , செலுத்தப்படாமல் 
இருந்தாலும் சரி , அவற்றை இலாப - நட்டக் கணக்கில் 
காண்பிக்க வேண்டும் . அதாவது , 

செலுத்தப்படாம 
லுள்ள நடப்பு ஆண்டுக்குரிய செலவுகளையும் 

கணக்கில் 
கொண்டுவர வேண்டும்- இதற்கே சரிக்கட்டு ( Adjustment ) 
எனப் பெயர் . இவ்வாறு பல சரிக்கட்டுகளைச் செய்தால் 
தான் நமது இறுதிக் கணக்குகள் உண்மையான இலாப 
நட்டத்தைக் காண்பிக்க இயலும் . இச் சரிக்கட்டுகளைச் 
செய்வதற்கு முதலாவதாகத் தக்க குறிப்பேட்டுப் பதிவுகள் 
செய்ய வேண்டும் . அவற்றிற்குச் சரிக்கட்டுப் பதிவுகள் 
( Adjustment Entries ) எனப்பெயர் . பிறகு 

பிறகு இறுதிக் கணக்கு 
களில் தக்க சரிக்கட்டுகள் செய்யவேண்டும் . 

தக்க சரிக் 
கட்டுகள் செய்யாவிட்டால் இறுதிக் கணக்குகளில் தோன்றும் 
செலவுகள் , வருமானங்களில் சில அதிகமாகவோ குறை 
வாகவோ தோன்றிடக்கூடும் . 

பின்வருபவையே அடிக்கடி செய்யவேண்டிய 
கட்டுகளாகும் : 
( 1 ) இறுதிச் சரக்கிருப்பு 
( 2 ) கொடுபடவேண்டிய செலவுகள் ( Outstanding Expenses ) . 
( 3 ) முன்கூட்டிச் செலுத்திய செலவுகள் ( Prepaid Expenses ) . 
( 4 ) பெறப்படவேண்டிய வருமானங்கள் ( Outstanding: 

Income ) அல்லது கூடியுள்ள ( Accrued ) வருமானங்கள் . 
( 5 ) மூன்கூட்டிப் பெற்ற வருமானங்கள் ( Incomes Received . 

in Advance ) . 
( 6 ) சொத்துகளின் தேய்மானம் . 


சரிக் 


52 . 


> 


(7 ) வாராக்கடன் . 
( 8 ) ஐயக்கடன் ஒதுக்கு ( Provision for Doubtful Debts ) 

இதை வாராக்கடன் - ஐயக் கடன் ஒதுக்கு ( Provision 
for Bad and Doubtful Debts ) எனச் சொல்லுவதும் 

உண்டு: இவ்வாறு அழைப்பது சற்று சரியற்றதே . 
( 9 ) கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்கு ( Provision for 

Discount on Debtors ). 
( 10 ) கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்கு . 
( 11 ) முதல் மீதான வட்டி . 
( 12 ) எடுப்புகள் மீதான வட்டி . 

இச் சரிக்கட்டுகள் எவ்வாறு கணக்கிற்குக் கொண்டுவரப் 
படுகின்றன , அதற்குரிய சரிக்கட்டுப் பதிவுகள் 
என இப்பொழுது ஒவ்வொன்றாகக் காணுவோம் . 


யாவை 


( 1 ) இறுதிச் சரக்கிருப்பு 

இறுதிச் சரக்கிருப்பு என்பது ஆண்டு இறுதி நாள் முடி 
வில் வாணிக நிலையத்திலுள்ள சரக்குகளின் மதிப்பைக் 
(குறிக்கும் . கணக்குப் பதிவேடுகளில் ஆண்டின் இறுதியில் 
தான் சரக்கிருப்பு கணக்கிற்குக் கொண்டுவரப் படும் . இவ் 
வாறு ஆண்டு இறுதியில் கணக்கில் பதியப்பட்ட சரக்கிருப்பு 
அடுத்த ஆண்டுக் கணக்குகளில் தொடக்கச் சரக்கிருப்பாகத் 
தோன்றும் . 
இறுதிச் சரக்கிருப்பைக் கணக்கிற்குக் 

கொண்டுவரு 
வதற்குரிய சரிக்கட்டுப் பதிவு பின்வருமாறு : 


தேதி 


விவரம் 


பே . பற்று வைக்க வரவு வைக்க 
வேண்டிய 

வேண்டிய 
தொகை தொகை 


ப . 


எ . 


இறுதிச் சரக்கிருப்புக் 
க / கு 

பற்று 
வியாபாரக்ககு 
( இறுதிச் சரக்கிருப் 
பைக் கணக்கிற்குக் 
கொண்டு வருதல் ) 


. 


1 


இவ்வாறு கணக்கிற்குக் 

கணக்கிற்குக் கொண்டுவரப்படும் இறுதிச் 
சரக்கிருப்பு அந்நிறுவனத்தின் இறுதிக் கணக்குகளில் இவ் 
வாறு தோன்றும் : 


. 


53 


வியாபாரக் கணக்கு 


விவரம் 


தாகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


இறுதிச் சரக் 

கிருப்பு 


- 


இருப்புதிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


. 


, 


இறுதிச் சரக் 
கிருப்பு 


- 


குறிப்பு - ( I ) பொதுவாக ஒவ்வொரு சரிக்கட்டுக்கும் இறு 
திக் கணக்குகளில் இரு பதிவுகள் 

பதிவுகள் செய்ய 
வேண்டியதாக இருக்கும் . ஒரு பதிவு வியா 
பாரக் கணக்கு அல்லது இலாப 

நட்டக் 
கணக்கிலும் , மறு பதிவு இருப்பு நிலைக் 
குறிப்பிலும் செய்ய வேண்டியதர்க இருக் 
கும் . இப்பொழுது நாம் கண்ட இறுதிச் 


54 


என 


சரக்கிருப்பிற்குரிய சரிக்கட்டு வியாபாரக் 
கணக்கிலும் இருப்பு நிலைக் குறிப்பிலும் 
பதியப்பட்டதைக் காண்க . து போலவே 
நாம் காணவிருக்கும் ஒவ்வொரு சரிக்கட்டு 
இனத்திற்கும் மேற்கூறியுள்ளவாறு 
பதிவுகள் செய்யப் படுகின்றனவா 

நோக்குக . 
( 2 ) இவ்வாறு நடப்பு ஆண்டு இறுதியில் கணக்கு 
ஏடுகளில் 

உருவாக்கப்படும் இறுதிச் 
சரக்கிருப்பு அடுத்த ஆண்டு இறுதியில் 
இருப்பாய்வில் தொடக்கச் சரக்கிருப்பாகத் 
தோன்றி அங்கிருந்து வியாபாரக் கணக்கின் 
பற்றுப் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு 
முடிக்கப்படுகிறது . 


) 


( 2 ) கொடுபடவேண்டிய செலவுகள் 

நடப்பு ஆண்டில் செலவுகளினால் கிட்டும் பயன் அனு 
பவிக்கப்பட்டு இருந்து . அச்செலவுகள் பகுதியாகவோ 
முழுமையாகவோ அந்த ஆண்டு இறுதிக்குள் செலுத்தப் 
படாமலிருந்தால் அவற்றிற்கு கொடுபடவேண்டிய செலவுகள் 
{ Outstanding Expenses ) எனப் பெயர் . 

கொடுபடவேண்டிய செலவுகளை அந்தந்த ஆண்டுக்குரிய 
றுதிக் கணக்குகளில் கொண்டு வராவிட்டால் , நாம் அந்தந்த 
ஆண்டின் உண்மையான இலாப - நட்டத்தை அறிய இயலாது 
என்பதை மீண்டும் நினைவு கொள்க . 

ஆண்டு இறுதியில் சில செலவுகள் கொடுபடாமல் இருப் 
யதற்குப் பற்பல காரணங்கள் இருக்கலாம் . எடுத்துக் 
காட்டாக , நிறுவனங்கள் 

மாதத்திற்குரிய 
சம்பளத்தை அடுத்த மாதம் 5. 6 தேதிகளில் செலுத்துவதை 
வழக்கமாகக் கொண்டிருக்கலாம் . சில சமயங்களில் செலவு 
களுக்குரிய பட்டி ( Bill ) வராமல் இருப்பதாலும் 

அவை 
ஆண்டு இறுதிவரை கொடுபடாமல் இருக்கலாம் . 

இப்பொழுது நாம் கொடுபடவேண்டிய செலவு ஒன்றை 
எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு சரிக்கட்டுவது எனப் 
பார்ப்போம் . 

ஆளினருக்கு ( Staff ) 1972 திசம்பர் மாதத்திற்குரிய 
சம்பளம் ரூ .500 ஆண்டிறுதியாகிய 31-12-1972 முடிய 


சில 


55 


இதற்குரிய சரிக்கட்டுப் 


செலுத்தப்படாமல் இருக்கிறது . 
பதிவு பின் வருமாறு : 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப . எ.தொகை 


வரவுத் 
தொகை 


1 


ரூ . 


ரூ . 


500 


சம்பளக் க / கு பற்று 
கொடுபடவேண்டிய 
சம்பளக் க / கு 


500 


( கொடுபட வேண்டிய 
சம்பளத்தைக் கணக்கிற் 
கொண்டு வருதல் 
குறித்து ) 


இவ்வாறு கணக்கிற்குக் கொண்டு வரப்படும் கொடுபட 
வேண்டிய சம்பளம் ( அல்லது 

செலவுகள் ) அந்த 
ஆண்டு இறுதிக் கணக்குகளில் இவ்வாறு தோன்றும் :: 


ஏனைய 


இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


ரூ . 


. 


| 


சம்பளம் 


.. 


. 
. 


: 


கூட்டுக : 
கொடுபட 
வேண்டியது 


500 


1 


. 


56 


இருப்புநிலைக் குறிப்பு 


. 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


| 


• 
- 


கொடுபடவேண்டிய 
சம்பளம் 


500 


குறிப்பு : ( 1 ) கொடுபடவேண்டிய சம்பளம் 

சம்பளம் இலாப -நட்டக் 
கணக்கில் ஏற்கெனவே செலுத்தப்பட்ட நடப்பு 
ஆண்டுக்குரிய சம்பளத்துடன் கூட்டப் 
படுகிறது . இது முதலாவது சரிக்கட்டு . அடுத்த 
சரிக்கட்டு அது 

இருப்பு நிலைக் குறிப்பில் 
பொறுப்புப் பகுதியில் காண்பிக்கப்படுவதாகும் . 
( 2 ) அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நாம் மேலே 

கண்ட சரிக்கட்டுப் பதிவுக்கு நேர்மாறான 
பதிவைச் செய்ய வேண்டும் . அதாவது . கொடு 
படவேண்டிய சம்பளக் கணக்கைப் பற்றும் , 
சம்பளக் கணக்கை வரவும் வைக்கவேண்டும் . 
இவ்வாறு செய்தால் கொடுபடவேண்டிய 
சம்பளக் கணக்கு முடிக்கப் பெறுவதுடன் 
அடுத்த ஆண்டுக்குரிய சம்பளக் கணக்கு சீர் 

செய்யப்படுகிறது . 
( 3 ) முன்கூட்டிச் செலுத்திய செலவுகள் 

நடப்பு ஆண்டில் செலுத்தப்பட்ட செலவுகளின் ஒரு 
பகுதி அடுத்த ஆண்டுக்குப் பயன் விளைப்பதாக இருப்பின் 
அப் 

செலவுகளை முன்கூட்டிச் செலுத்திய 
செலவுகள் ( Prepaid Expenses ) என அழைக்கிறோம் . 
அடுத்த ஆண்டுக்குப் பயன் தரக்கூடிய செலவுகள் இந்த 
ஆண்டே செலுத்தப்படுகின்றன என்ற வினா எழுவது 


பகுதிச் 


1 


ஏன் 


57 


) 


4 


மாக 


கையை 


இயல்பே . இவ்வாறு செலவுகளின் ஒரு பகுதி முன்கூட்டியே" 
செலுத்தப்படுவது அந்த நிறுவனத்திற்கு நல்லதன்று : 
எனவே , தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் 

மட்டுமே 
முன்கூட்டிச் செலுத்தப்படுகின்றன . 

எடுத்துக்காட்டாக , வாணிக நிறுவனம் ஒன்று தனது 
கட்டடத்தை தீ எனும் இடருக்கு எதிராக ஜூலை 1 ஆம் 
நாள் காப்பீடு செய்து , ஓராண்டுக்குரிய காப்பீட்டு முனைம 
( Insurance Premium ) 

ரூ . 1,200 

செலுத்துகிறது . 
எனவும் , அந்த நிறுவனம் அதன் கணக்குகளை வழக்கமாக 
திசம்பர் 31 ஆம் நாளோடு முடிக்கிறது எனவும் கொள்வோம் . 
அது இந்த நடவடிக்கையை அந்த ஆண்டு ஜனவரி 1 ஆம் 
நாளே எடுத்திருந்தால் அது செலுத்திய காப்பீட்டு முனை 
மத்தின் பயன் அந்த ஆண்டு திசம்பர் 31 ஆம் நாளுடன் 
தீர்ந்திருக்கும் . ஆனால் அது காப்பீடு செய்யும் நடவடிக் 

ஜூலை 1 ஆம் நாள் எடுத்திருப்பதால் , தான் 
செலுத்திய காப்பீட்டு முனைமத்தின் பயனில் பாதியை 
மட்டுமே அந்த ஆண்டு இறுதியாகிய திசம்பர் 31 ஆம் 
நாள் வரை துய்த்திருக்கின்றது . முனைமத்தின் பயனில் மறு 
பாதி அடுத்த ஆண்டு தான் கிட்டும் . எனவே , 

முனைமத் 
தொகையில் பாதியாகிய ரூ .600 முன்கூட்டிச் செலுத்திய 
செலவாகும் . 

முன்கூட்டிச் செலுத்திய செலவு ஆங்கிலத்தில் 
Prepaid Expense , Unexpired Expense 

எனப் 

பலவாறு 
அழைக்கப்படுகிறது . 

மேற்கூறிய எடுத்துக்காட்டில் முன்கூட்டிச் செலுத்திய 
காப்பீட்டு முனைமமாகிய ரூ.600- க்குரிய சரிக்கட்டுப்பதிவு 
பின்வருமாறு : 

பே . 

பற்றுத் 
தேதி விவரம் 

வரவுத் 
தொகை தொகை 


ப . 


க 


. 


முன்கூட்டிச் செலுத்திய 
காப்பீட்டுக் க / கு பற்று 


600 


காப்பீட்டுக் க / கு 


600 


( முன்கூட்டிச் செலுத்திய 
காப்பீட்டை சரிகட்டுவது 
குறித்து ) 


58 


இந்தச் சரிக்கட்டுப் பதிவின் விளைவாக முன்கூட்டிச் 
செலுத்திய காப்பீட்டுக்குரிய சரிக்கட்டுகள் இறுதிக் கணக்கு 
களில் இரண்டு இடங்களில் செய்யப்படும் -- ஒன்று இலாப 
நட்டக் கணக்கில் ; மற்றொன்று இருப்பு நிலைக் குறிப்பில் . 
அச் சரிக்கட்டுகள் இவ்வாறு தோன்றும் : 

இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ 
. 


ரூ 
. 


-- 


: 


.. 


1 


.. 


காப்பீடு 1,200 
கழிக்க : 
மூன்கூட்டிச் 
செலுத்தியது 600 


600 


... 


ப 


இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ 
. 


ரூ . 


L 


.. 


.. 


| 


முன்கூட்டிச் 
செலுத்திய 
காப்பீடு 


600 


- 


to tf | 


1 


59 


குறிப்பு : அடுத்த ஆண்டுத் தொடக்கத்தில் மேற் கூறிய சரிக் 

கட்டுப் பதிவுக்கு நேர்மாறான பதிவைச் செய்து 
காப்பீட்டுக் 

கணக்கைப் பற்றும் , முன்கூட்டிச் 
செலுத்திய காப்பீட்டுக் கணக்கை வரவும் வைக்க 
வேண்டும் . இவ்வாறு செய்வதால் நடப்பு ஆண்டு 
இறுதியில் 

தோற்றுவித்த முன்கூட்டிச் 
செலுத்திய காப்பீட்டுக் கணக்கு அடுத்த ஆண்டின் 
தொடக்கத்தில் முடிக்கப்படுவதோடு அடுத்த 
ஆண்டுக்குரிய காப்பீட்டுக் கணக்கு சீர் செய்யப் 
படுகிறது . 


நாம் 


ஆனால் 


( 4 ) பெறப்படவேண்டிய வருமானங்கள் அல்லது 

கூடியுள்ள வருமானங்கள் 
இவற்றை * ஈட்டிய 

பெற்றிடாத 
வருமானங்கள் ( Incomes Earned but not Received ) 
எனவும் கூறலாம் . எவ்வாறு கொடுபடவேண்டிய செலவுகள் 
விஷயத்தில் நாம் அச் செலவுகளின் பயனைத் துய்த்தும் 
அந்த ஆண்டுக்குள் அவற்றிற்குரிய பணம் செலுத்தாமல் 
இருக்கிறோமோ அது போலவே நாம் பிறருக்குச் சில பணி 
-களை நடப்பு ஆண்டில் ஆற்றியும் ஆண்டிறுதிக்குள் அப் 
பணிகளுக்குரிய வருமானங்களை முழுமையாகப் பெற்றிடாமல் 
இருப்போம் . இத்தகைய வருமானங்கள் பெறப்படவேண்டிய 
வருமானங்கள் ( ஈட்டியும் பெற்றிடாத வருமானங்கள் ) என அழைக் 
கப்படுகின்றன 


4 


. 


எடுத்துக்காட்டாக , நமது நிறுவனப் பணத்தைச் சில 
1.முதலீடுகளில் இடுகிறோம் . அந்த முதலீடுகளின் மொத்த 
முக மதிப்பு ( Face Value ) ரூ 

10,000 எனவும் , அவை 
ஆண்டுக்கு 10 % வட்டிக்கு உரியனவ எனவும் , இந்த வட்டி 
* ஒவ்வோர் அரையாண்டும் ( Half - year ) மார்ச் 31 - ந் தேதியும் , 
செப்டம்பர் 30 ஆம் தேதியும் செலுத்த உரியவை எனவும் 
கொள்வோம் . நமது நிறுவனம் அதன் கணக்கை 

ஒவ்வோர் 
ஆண்டும் திசம்பர் 31 ஆம் நாள் முடிக்கிறது என வம் 
கொள்வோம் . 


1 


அந்நிலையில் முதலீடுகள் மீது பெறவேண்டிய வட்டி 
ஆண்டுக்கு ரூ.1,000 ஆகும் ; அரையாண்டுக்குரிய வட்டி 
தில் பாதியாகும் . 1976 திசம்பர் 31 ஆம் நாளோடு 


60 


. 


முடியும் ஆண்டை எடுத்துக்கொண்டால் , நாம் 1976 செப் 
டம்பர் 31 ஆம் நாள் அரையாண்டு வட்டியாகிய ரூ . 506 
பெற்றிருப்போம் ; அடுத்த அரையாண்டு வட்டியை நாம் 
1977 மார்ச் 

31 ஆம் 

நாள் தான் பெறுவோம் . எனவே 
1976 திசம்பர் 31 ஆம் தேதி நாம் ஆண்டுக் கணக்குகளை 
முடிக்கும்பொழுது , அந்த முதலீடுகள்மீது 1976 அக்டோபர் 
1 ஆம் தேதியிலிருந்து திசம்பர் 31 ஆம் தேதி வரையிலான 
காலாண்டு ( Quarterly ) வட்டியாகிய ரூ . 

250 . ஈட்டி 
விட்டோம் - ஆனால் பெற உரியவராகவில்லை . இத்தகை 
யவையே பெறப்படவேண்டிய 

வருமானங்கள் எனப்படு 


கின்றன . 


மேற்கூறிய ஈட்டியும் பெற்றிடாமலுள்ள அதாவது 
பெறப்படவேண்டிய காலாண்டு வட்டியாகிய ரூ . 250 க்கு 
உரிய 

சரிக்கட்டுப் பதிவையும் , அதையடுத்துச் செய்ய " 

சரிக்கட்டுகளையும் காண்போம் : 


வேண்டிய 


சரிக்கட்டுப் பதிவு : 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ரூ . 


கூடியுள்ள வட்டிக் 


கணக் 


பற்று 


250 


வட்டிக் கணக்கு 


250 


| 


( ஈட்டியும் பெறப்படா 
மலுள்ள வட்டியைச் சரிக் 
கட்டுதல் குறித்த பதிவு ) 


இப்பதிவை அடுத்து இச் சரிக்கட்டு இலாப நட்டக் 
கணக்கிலும் இருப்பு நிலைக் குறிப்பிலும் இவ்வாறு செய்யப் 
படும் . 


61 


இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ 
. 


வட்டி 
கூட்டுக : 
ஈட்டியும் பெறப் 
படாமலுள்ள 
வட்டி 

250 


- 


இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


ரூ 


........ 


ஈட்டியும் பெறப்ப 
டாமலுள்ள வட்டி 


...... 


குறிப்பு : ( 1 ) கூடியுள்ள வட்டி ஏற்கெனவே பெற்றுள்ள 

நடப்பு ஆண்டு வட்டியோடு இலாப நட்டக் 
கணக்கில் கூட்டப்படுவதைக் காண்க . 


62 


} 


என 


முதலாவது சரிக்கட்டு . அடுத்த சரிக்கட்டு அது 
இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துக்கள் பகுதியில் 
காண்பிக்கப்படுவதாகும் . இவ்வாறு ஒவ்வொரு 
சரிக்கட்டுக்கும் இறுதிக் 

இறுதிக் கணக்குகளில் 
இடங்களில் பதிவு செய்ய வேண்டும் 

முன்னர்க் கூறியதை மீண்டும் நினைவு கொள்க . 
( 2 ) அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மேற்கூறிய 

சரிக்கட்டுப் பதிவிற்கு நேர்மாறான பதிவைச் 
செய்ய வேண்டும் . அப்பொழுது கூடியுள்ள 
வட்டிக் கணக்கு முடிக்கப்படுவதோடு அடுத்த 
ஆண்டுக்குரிய வட்டிக் கணக்கு சீர் செய்யப் 
படுகிறது . 


| 


( 5 ) முன்னதாகப் பெற்ற வருமானங்கள் 

நாம் நடப்பு ஆண்டில் பெறும் வருமானங்கள் சில 
வற்றின் பகுதிகள் அடுத்த ஆண்டைச் 

ஆண்டைச் சார்ந்தவையாக 
இருப்பின் , அப்பகுதி வருமானங்களை முன்னதாகப் பெற்ற 
வருமானங்கள் ( Income Received in Advance ) என அழைக் 
கிறோம் . இவற்றின் சிறப்பு இவை நடப்பு ஆண்டில் பெறப் 
படினும் அந்த ஆண்டுக்கு உரியவையாக இல்லாமல் அடுத்த 
ஆண்டு ( அல்லது ஆண்டுகளுக்கு ) உரியவையாக இருப்பதுவே 
யாம் . 


எடுத்துக்காட்டாக , நாம் நமது தொழில் நிலையத்தின் 
- ஒரு பகுதியை வாடகைக்கு விடுகிறோம் எனவும் , ஒவ்வொரு 
காலாண்டுக்கும் உரிய வாடகையாகிய ரூ .900 - த்தை அக் 
காலாண்டு தொடக்கத்திலேயே பெற்றுவிடுகிறோம் எனவும் , 
இவ்வாறு 1978 திசம்பர் 1 ஆம் தேதியோடு தொடங்கும் 
காலாண்டுக்குரிய வாடகையை அந்தத் தேதியிலேயே பெற்று 
விடுகிறோம் எனவும் கொள்ளலாம் . நாம் நமது ஆண்டிறுதிக் 
கணக்குகளை திசம்பர் 31 ஆம் தேதியோடு முடிப்பதாகக் 
கொண்டால் , 1978 திசம்பர் 1 ஆம் தேதி பெற்ற வாடகை : 
ரூ . 900 - ல் , நடப்பு ஆண்டுக்குரிய தொகை ரூ .300 ஆகும் ; 
எஞ்சிய ரூ . 600 நடப்பு ஆண்டிலேயே பெறப்படினும் அடுத்த 
ஆண்டுக்கே ( 1979 - க்கே ) உரிய தொகையாகும் - இப் 
பகுதியை முன்னதாகப் பெற்ற வருமானம் எனலாம் . 

இப்பொழுது இதைச் சரிக்கட்டுவதற்குரிய சரிக்கட்டுப் " 
பதிவையும் அதையடுத்து இறுதிக் கணக்குகளில் செய்ய 
வேண்டிய சரிக்கட்டுகளையும் காணுவோம் : 


631 


சரிக்கட்டுப் பதிவு : 


தேதி 


விவரம் 


பே . 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


வாடகைக் க / கு 


பற்று 


600 


முன்னதாகப் பெற்ற 
வாடகைக் க / கு 


6001 


( முன்னதாகப் 

பெற்ற 
வாடகையைச் சரிக்கட்டு 
வது குறித்த பதிவு ) 


இச்சரிக்கட்டுப் பதிவைச் செய்த பின் , இறுதிக் கணக்கு . 
களில் இவ்வாறு சரிக்கட்டு செய்யப்படும் : 


இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் , 


தொகை 


விவரம் 


தொகை 


....... 


...... 


வாடகை , . . . 


கழிக்க : முன்ன 
தாகப் பெற்றது 

600 


64 


இருப்புதிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


முன்னதாகப் 
பெற்ற வாடகை 


600 


குறிப்பு : அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மேலே கண்ட 

சரிக்கட்டுப் பதிவுக்கு நேர்மாறான பதிவு செய்யப் 
படும் . அதன் விளைவாக முன்னதாகப் பெற்ற 
வாடகைக் கணக்கு முடிக்கப்படுவதோடு அடுத்த 
ஆண்டின் வாடகைக் கணக்கு சீர்செய்யப்படும் . 


டை 


போன்ற 


16. தேய்மானம் ( Depreciation ) 

நமது தொழில் நிலையத்திலுள்ள சொத்துகள் 
யறாது பயன் படுத்தப்படுவதால் அவற்றின் மதிப்பு குறை 
கிறது . அதுபோலவே காலம் கழிவதாலும் , சொத்துகள் வழக் 
கொழிந்து போவதாலும் அவற்றின் மதிப்பு குன் றிடலாம் . 
இவ்வாறு பயன்படுத்தப்படுதல் , காலங்கழிதல் ( Lapse of time ) 
வழக்கொழிதல் ( Obsolescence )) 

காரணங்களால் 
சொத்துகளில் ஏற்படும் மதிப்பிறக்கத்திற்குத் தேய்மானம் 
( Depreciation ) எனப் பெயர் . 

தொழில் நிலையச் சொத்துகளின் தேய்மானம் அத் 
தொழிலைச் சார்ந்த ஒரு செலவாகும் . சொத்துகள் படிப் 
படியாகத் தம்மை அழித்துக்கொண்டு தொழில் நிறுவனம் 
இலாபம் ஈட்டுவதற்கு உதவுவதால் ,. அவற்றில் ஏற்படும் 
தேய்மானத்தை அந்நிறுவனத்தின் செலவுகளில் ஒன்றாகக் 
கருதுவதே பொருத்தமுடைத்து . 

எனவே 

சொத்துகளின் 
தேய்மானத்தைக் கணக்கிட்டு அதைக் கணக்கிற்குக் கொண்டு 
வருவது இன்றியமையாதது . 


165 


சொத்துகளின் தேய்மானத்தைத் துல்லியமாகக் 
கணக்கிடுவது இயலாது ; அதைத் தோராயமாக மதிப்பிடுவதே 
இயலுவதாகும் . பெரும்பாலும் சொத்துகளின் மதிப்பில் 
ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை ஆண்டுதோறும் தேய்மான 

எடுத்துக் கொள்ளுவதே நடை முறையிலுள்ள 
வழக்கமாகும் . 


மாக 


எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் ஒரு இயந்திரத்தை 
வாங்கிப் பொறுத்துவதற்கு ஏற்பட்ட மொத்தச் செலவு 
ரூ . 20,000 எனவும் அது ஆண்டுதோறும் 10 விழுக்காட்டைத் 
தேய்மானமாகப் போக்கெழுத ( Write off ) விரும்புகிறது 
எனவும் கொள்ளலாம் . அந்நிலையில் ஒவ்வோர் ஆண்டும் 
கணக்கிற்குக் கொண்டுவரவேண்டிய தேய்மானம் ரூ .2,000 


ஆகும் . 


இதைக் கணக்கிற்குக் கொண்டுவருவதற்கு முதலா 
வதாகச் சரிக்கட்டுப் பதிவு செய்யவேண்டும் . அதையடுத்து 
இறுதிக் கணக்குகளில் இரண்டு சரிக்கட்டுகள் செய்யவேண்டும் . 

மேலே கண்ட எடுத்துக்காட்டை அடிப்படையாகக் 
கொண்டு இவற்றை எவ்வாறு செய்வதெனக் காணுவோம் : 


நாம் 


சரிக்கட்டுப் பதிவு 


பே . 


1 


தேதி 


விவரம் 


பற்றுத் 

வரவுத் 
தொகை தொகை 


எ . 


தேய்மானக் க / கு பற்று 
இயந்திரக் க / கு 


2,000 


2,000 


( இயந்திரத்தின் மீது 
10 % தேய்மானம் நீக்கு 
வது குறித்த பதிவு ) 


க . ப .-- 5 


. 


66 


இலாப -நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


இயந்திரத்தின் 
மீது தேய் 
மானம் 


2,000 


* 
. 


குறிப்பு 


இயந்திரங்கள் நமது சரக்குகளின் உற்பத்திக்குப் 
பயன்படுத்தப்படுபவையாக இருப்பின் , அவற்றிற் 
குரிய தேய்மானத்தை உற்பத்திக் கணக்கிற்கு 
( Manufacturing Account ) எடுத்துச் 

செல்ல 
வேண்டும் . இந்த எடுத்துக்காட்டில் இயந்திரம் 
உற்பத்திக்குப் பயன்படுத்தப்படாமல் சரக்கு 
களைப் பிறரிடமிருந்து கொள்முதல் செய்து விற் 
பதற்குப் பயன்படுத்தப்படுவதாக எடுத்துக் 
கொள்ளப்பட்டு அதற்குரிய தேய்மானம் இலாப 
நட்டக் கணக்கில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது . 

இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


* 
- 


..... 


-- 


இயந்திரம் 20,000 


கழிக்க : 
தேய்மானம் 2,000 


18,000 


.. 


குறிப்பு : 


நடப்பு ஆண்டுத் தேய்மானம் குறித்து அடுத்த 
ஆண்டின் கணக்கு ஏடுகளில் பதிவு ஏதும் செய்ய 
வேண்டுவதில்லை . 


67 


என்பது 


( 7 ) வாராக் கடன் ( Bad Debts ) 
கடன் 

கடனாளிகளிடமிருந்து நமக்கு 
வேண்டிய தொகையைக் குறிக்கும் . அவர்களில் சிலர் தமது 
கடனைச் செலுத்தத் தவறலாம் அல்லது செலுத்த இயலாத 
நிலை அவர்களுக்கு ஏற்படலாம் . இவ்வாறு நம்மால் திரும்பப் 
பெற இயலாத கடனுக்கு வாராக் கடன் எனப் பெயர் . 

நமக்கு ஏற்படும் இழப்பாகும் . வாராக் கடனைக் 
கணக்கிற்குக் கொண்டுவருவதற்குரிய பதிவையும் அதை 
படுத்துச் செய்யவேண்டிய சரிக்கட்டுகளையும் காணுவோம் , 
எடுத்துக்காட்டு : நமது 

கடனாளிகளிடமிருந்து 
வர 
வேண்டிய மொத்தத் தொகை ரூ.10,000 , இதில் வாராக் 
கடன் எனக் கருதப்படும் தொகை ரூ .500 . 
சரிக்கட்டுப் பதிவு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப.எ. தொகை 


வரவுத் 
தொகை 


ரூ . 


500 


500 


வாராக் கடன் க / கு பற்று 
பற்பல 

கடனாளிகள் 
ககு 
( வாராக் கடன் 

போக் 
கெழுதுதல் குறித்த 
பதிவு ) 


வாராக் கடன் குறித்து இறுதிக் கணக்குகளில் செய்யப் 
படும் சரிக்கட்டுகளாவன : 

இலாப -நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


. 


.. 


.. 


வாராக் கடன் 


500 


-- 


68 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் : 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


S 


. 


-- 


.. 


பற்பல கட 
னாளிகள் 

10,000 


கழிக்க : 
வாராக்கடன் 500 


9,500 


குறிப்பு : இந்த இரண்டு சரிக்கட்டுகளும் ( அதாவது , இலாப 

நட்டக் கணக்கிலும் இருப்பு நிலைக் குறிப்பிலும் 
தோன்றும் சரிக்கட்டுகள் ) இருப்பாய்வு தயாரித்த 
பின்னர் போக்கெழுதுக எனக் கூறப்பட்டிருக்கும் 

வாராக் கடன் குறித்த சரிக்கட்டுகளாகும் . 
இருப்பாய்வில் வாராக் கடன் என்னும் இனம் தோன்றி 
னால் அது ஏற்கெனவே போக்கெழுதப்பட்டு விட்டது எனப் 
பொருள் . அந் நிலையில் அந்த வாராக் கடன் ரெ 
தொகையை 
இலாப - நட்டக் கணக்கிற்கு மாற்றினால் மட்டுமே போது 
மானது . அது பற்பல கடனாளிகள் 

தொகையிலிருந்து 
ஏற்கனவே கழிக்கப்பட்டுவிட்டதால் அதை இருப்புநிலைக் 
குறிப்பில் மீண்டும் பற்பல கடனாளிகள் தொகையிலிருந்து 
கழிக்க வேண்டுவதில்லை . 
( 8 ) ஐயக் கடன் ஒதுக்கீடு ( Provision for Doubtful Debts ) 

இதை வாராக் கடன் ஒதுக்கு ( Provision for Bad Debts ) , 
வாராக் கடன் - ஐயக் கடன் ஒதுக்கு ( Provision for Bad and 
Doubtful Debts ) என அழைப்பதுண்டு . ஐயக் கடன் ஒதுக்கு 
என அழைப்பதே முற்றும் சரியானது . வாராக் கடன் என்பது 
திரும்பப்பெறவே இயலாத கடனைக் குறிக்கும் ; இதைப் 
போக்கெழுதிவிட வேண்டியது தான் ; இதற்கு ஒது 

ஒதுக்கு 
உருவாக்குவது பொருளற்றது . 


69 


என்ற 


மாறாக , ஐயக் கடன் என்பது வந்தாலும் வரலாம் . 
வராமற் போவதற்கும் வாய்ப்புண்டு 

ஈறெட்டு 
நிலையிலுள்ள கடனைக் குறிக்கும் . வாராக் கடனாக உ 

உறுதி 
யாக அது மாறாத வரை அதைப் போக்கெழுதுவது கூடாது : 
அதேபோழ்து வாராக் கடனாக அது மாறும் பொழுது பார்த்துக் 
கொள்ளலாம் என வாளாவிருக்கவும் கூடாது . 

வதிக் 
கணக்குகள் தயாரிக்கும் முன் ஐயக் கடன் எவ்வளவு என் 
பதைக் கவனமாக மதிப்பிட்டு அதற்கு ஒதுக்கு உருவாக்கு 
வதே முறையான செயலாகும் . நடப்பு ஆண்டில் உருவான 
கடனாளிகளைச் சார்ந்த ஐயக் கடன் , நடப்பு ஆண்டைச் 
சேர வேண்டிய இழப்பாகும் . அதற்கு நடப்பு ஆண்டிலேயே 
ஒதுக்கு உருவாக்குவது தான் தக்கது . நடப்பு ஆண்டில் ஐயக் 
கடனுக்கு ஒதுக்கு உருவாக்காமல் அடுத்த ஆண்டில் அது 
வாராக் கடனாக மாறும்போது போக்கெழுதி விடலாம் என 
வாளாவிருப்பது நடப்பு ஆண்டுக்குரிய இழப்பை அடுத்த 
ஆண்டின் மீது சுமத்துவதாகும் --இது முறையற்றது . 


ஒவ்வொரு தொழிலும் கடன் நடவடிக்கைகளில் ( அதா 
வது சரக்குகளைக் கடனாக விற்பதில் ) அதிக அளவில் ஈடு 
படுவதால் , பற்பல கடனாளிகள் தொகை கணிசமான அளவின 
தாக உருவாகிறது . இத் தொகை முழுவதையும் நாம் மீட்க 
இயலாது . ஒரு பகுதி வராதது என்ற நிலையை ஏற்கனவே 
அடைந்திருக்கும் ; அதைப் போக்கெழுதிவிடவேண்டும் . 


மற்றும் ஒரு பகுதி வந்தாலும் வரலாம் , வராவிட்டாலும் 
இல்லை என்ற நிலையில் இருக்கும் ; இந்த ஐயக் கடனுக்கு 
ஒதுக்கு உருவாக்க வேண்டும் . 


இவற்றைச் செய்யா விட்டால் இருப்புநிலைக் குறிப்பில் 
தோன்றும் பற்பல கடனாளிகள் தொகை , நாம் திரும்பப் 
பெறத்தக்க கடன் தொகையைக் காட்டுவதாக இராது . 


ஐயக் கடன் ஒதுக்கை எவ்வாறு உருவாக்குவது என 
இப்பொழுது காண்போம் . 


எடுத்துக்காட்டாக , 

நிறுவனத்தின் பற்பல 
கடனாளிகள் தொகை ரூ . 10.000 . இதன் மீது 5 % ஐயக் 
கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும் . 


700 


சரிக்கட்டுப் பதிவு 


தேதி 


விவரம் 


பே. 

பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


ரூ . 


1 


லாப - நட்டக் க / கு 


பற்று 


தன 


500 


i 


+ 


500 


ஐய்க் கடன் 

ஒதுக்குக் க / கு 
( ஐயக் கடன் ஒதுக்கு 
உருவாக்குவது 
குறித்த பதிவு ) 


அதற்குரிய இப்பதிவை அடுத்து , ஐயக் கடன் ஒதுக்கு 
இறுதிக் கணக்குகளில் இவ்வாறு சரிக்கட்டப்படும் : 


இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தாகை 


ஐயக் கடன் ஒதுக்கு 


500 


71 


. 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை : 


. 


ரூ 


பற்பல கடனாளி 
கள் 10,000 


கழிக்க : 

ஐயக் கடன் 
ஒதுக்கு 500 


9,500 


குறிப்பு: ( 1 ) ஐயக் கடன் ஒதுக்கைக் கணக்கிடும் பொழுது 

பற்பல கடனாளிகளின் மொத்தத் தொகை 
மீது . கணக்கிடக்கூடாது . அதை இருப்பாய் 
வைத் தயாரித்த பின் போக்கெழுதப்படும் 
வாராக் கடனைக் கழித்த பின் எஞ்சியிருக்கும் 
நிகரக் கடனாளிகள் ( Net Debtors ) மீது தான் 
கணக்கிடவேண்டும் . 


( 2 ) நடப்பு ஆண்டில் உருவாக்கப்படும் ஐயக் 

கடன் ஒதுக்கு அடுத்த ஆண்டு ஏடுகளில் , 
தொடர்ந்து தோன்றும் . அதை அடுத்த 

ண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது 
அடுத்த அத்தியாயத்தில் விளக்கமாகக் கூறப் 
பட்டிருப்பதைக் காண்க . 


43 ) நடப்பு ஆண்டில் தோற்றுவிக்கப்படும் ஐயக் 

ஒதுக்குக் 

கணக்கு பின்வருமாறு 
தோன்றும் : 


கடன் 


72 


ஐயக் கடன் ஒதுக்குக் கணக்கு 


இததி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


N 


இருப்பு கீஇ 


இலாப 
நட்டக் க / கு 


500 


. 
* 


இருப்பு 

கீ / கொ . 


[ 9 ) கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்கு ( Provision for 

Discount on Debtors ) 

நிகரக் கடனாளிகள் தொகையிலிருந்து ஐயக் கடன் 
ஒதுக்கைக் கழித்தபின் எஞ்சியிருக்கும் கடனாளிகள் தொகை 
யைத் திடமான கடன் 

தொகை ( Sound Debts ; 
எனக் கூறலாம் திடமான கடனாளிகள், அவர்கள் கடனுக் 
குரிய தொகையை , அடுத்த ஆண்டு செலுத்துவது உறுதி 
என்பதோடு , அவர்கள் அத் தொகைகளைத் தக்க நேரத்தில் 
செலுத்தி ரொக்க வட்டம் பெறவும் விழைவர் . நாம் பிற 
ரூக்கு அளிக்கும் ரொக்க வட்டம் தொழில் சார்ந்த செல 
வாகும் . நடப்பு ஆண்டில் நாம் செய்த கடன் விற்பனை 
யால் எழும் கடனாளிகள் சார்ந்த செலவுகள் ( வட்டம் ) , 
இழப்புகள் ( வாராக் கடன் ) அனைத்தும் அடுத்த ஆண்டில் 
எழத்தக்கவாயினும் அவற்றை நடப்பு ஆண்டிலேயே 
செய்ய வேண்டும் என்பது கணக்குப் பதிவியல் மரபாகும் 
( Accounting Convention ) . 

இந்த மரபுக்கு ஒப்பத்தான் நாம் அடுத்த ஆண்டில் 
எழலாம் என மதிப்பிடும் வாராக் கடனுக்கு நடப்பு ஆண்டி 
லேயே ஐயக் கடன் ஒதுக்கு உருவாக்குகிறோம் . 
போலவே நடப்பு ஆண்டைச் சார்ந்த திடமான கடனாளி 
களுக்கு அடுத்த ஆண்டில் வழங்கவிருக்கும் ரொக்க வட் 
டத்திற்கும் நடப்பு ஆண்டிலேயே ஒதுக்கு உருவாக்க வேண்டும் . 
இதற்குக் கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்கு எனப்பெயர் . 


* 


73 


மீதான 


ஆனால் 


ஐயக் கடன் ஒதுக்கு 

போலவே கடனாளிகள் 
வட்ட ஒதுக்கும் கடனாளிகள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட 
விழுக்காடு எனக் கணக்கிடப்பட்டு உருவாக்கப்படுகிறது - 

ஒரு வேறுபாடு , ஐயக் கடன் ஒதுக்கு நிகரக் கட 
னாளிகள் ( அதாவது இருப்பாய்வில் தோன்றும் பற்பல கட 
னாளிகள் தொகையிலிருந்து இருப்பாய்வைத் தயாரித்த 
பின் போக்கெழுதப்படும் வாராக் கடனைக் கழித்த நிலை 
யில் எஞ்சியுள்ள கடனாளிகள் ) மீது கணக்கிடப்படும் ; 
மாறாக , கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்கு திடமான 
கடனாளிகள் ( நிகரக் கடனாளிகள் தொகையிலிருந்து ஐயக் 
கடன் ஒதுக்கைக் கழித்த நிலையில் எஞ்சியிருக்கும் கட 
னாளிகள் ) மீது கணக்கிடப்படும் . 


எடுத்துக்காட்டு 

31-12-1978 அன்று ஒரு வாணிக நிறுவனத்தின் பற்பல 
கடனாளிகள் தொகை ரூ.10,000 எனவும் ஐயக் கடன் 
ஒதுக்கு 5 % ம் , வட்ட ஒதுக்கு 2 % ம் உருவாக்க வேண்டும் 
என அது மதிப்பிடுகிறது எனவும் கொள்வோம் . 

ஐயக் 
கடன் ஒதுக்குக்குரிய தொகையையும் , வட்ட ஒதுக்குக்குரிய 
தொகையையும் இவ்வாறு கணக்கிடவேண்டும் : 


10,000 


1 


மொத்தக் கடனாளிகள் 
கழிக்க இருப்பாய்வு தயாரித்தபின் போக் 

கெழுதிய வாராக் கடன் 


. 


10,000 


நிகரக் கடனாளிகள் 
கழிக்க : ஐயக் கடன் ஒதுக்கு ( அதாவது நிகரக் 

கடனாளிகளில் 5 % ) 


500 


திடமான கடனாளிகள் 


9,500 


கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்கு ( 9,500 

இல் 2 % ) 


19 . 


உருவாக்க வேண்டிய வட்ட ஒதுக்குக்குரிய தொகையை 
இவ்வாறு கணக்கிட்டபின் , பின்வரும் சரிக்கட்டுப் பதிவைச் 
செய்ய வேண்டு 


74 


சரிக்கட்டுப் பதிவு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


190 


இலாப - நட்டக் க / கு 

பற்று 
கடனாளிகள் மீதான 

வட்ட ஒதுக்குக் க / கு 
( கடனாளிகள் மீதான 
வட்ட ஒதுக்கு உரு 
வாக்குவது பற்றிய 
பதிவு ) 


190 


ப் பதிவைச் செய்தபின் இறுதிக் கணக்குகளில் செய்ய 
வேண்டிய சரிக்கட்டுகள் பின்வருமாறு : 


இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


கடனாளிகள் 
மீதான ஒதுக்கு 


190 


75 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ 


ரூ . 


பற்பல 
கடனா 
ளிகள் 

18,000 
கழிக்க : 
ஐயக்கடன் 
ஒதுக்கு 

500 


9,500 


கழிக்க : 
கடனா 
ளிகள் 
மீதான 
வட்ட 
ஒதுக்கு 


, 


190 


9,31...0 . 


நடப்பு ஆண்டில் தோற்றுவிக்கப்படும் கடனாளிகள் 
மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கு பின்வருமாறு தோன்றும் : 
கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


ரூ 


. இருப்பு கீஇ 


.. 


லாப - 
நட்டக் க / கு 


F 


4 


. 


இருப்பு 

கீ / கொ 


7FR 


குறிப்பு : 


நடப்பு ஆண்டில் உருவாக்கப்படும் வட்ட ஒதுக்கு 
அடுத்த ஆண்டு ஏடுகளில் தொடர்ந்து தோன்றும் . 
அதை அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் 
என்பது அடுத்த அத்தியாயத்தில் விளக்கமாகக் 
கூறப்பட்டிருப்பதைக் காண்க . 


4 


( 10 ) கடனீந்தோர் ( கடனாளர் ) மீதான வட்ட 

ஒதுக்கு ( Provision for Discount On Creditors ) 

நாம் பிறரிடமிருந்து கடன் அடிப்படையில் சரக்கு 
களைக் கொள்முதல் செய்வதனால் அவர்கள் நமக்குக் கட 
னீந்தோர் ( கடனாளர் ) அல்லது வாணிகக் கடனீந்தோர் - 
( Trade Creditors ) ஆகின்றனர் . இவ்வாறு நடப்பு ஆண்டில் 
உருவாக்கும் கடனீந்தோருக்கு அந்த ஆண்டிலேயே முற்றும் 
பணம் செலுத்தப்படுவதில்லை . இதன் விளைவாக நடப்பு 
ஆண்டு இறுதியில் 

வாணிகக் 

கடனீந்தோர் , ( பற்பல 
கடனீந்தோர் ) அவர்களுக்குத் தரவேண்டிய தொகையைக் 
காட்டிக் கொண்டு நமது இருப்பாய்வில் 

ருப்பாய்வில் தோன்றுவர் . 
திடமான தொழில் நிறுவனம் என்ற முறையில் நம் 
முடைய கடனீந்தோருக்கு உரிய காலத்தில் பணம் செலுத்து 
மரபாகக் கொண்டிருப்போம் . 

இதனால் 

நமக்கு 
ரு நன்மைகள் உண்டு . 
( i ) சரியான காலத்தில் பணம் 

செலுத்துவதால் 
நமக்கு வட்டம் என்ற தள்ளுபடியைக் கடனீத் 
தோர் . அளிப்பர் ; இது நமக்கு உடனடியாகக் . 

கினடக்கும் நன்மை . 
(ii ) பிறருக்குத் தரவேண்டிய கடனைத் தக்க காலத்தில் 
செலுத்துவதால் தொழிலுலகில் நமது 

வாணிக . 
நற்பெயர் ( Good will) அதிகரிக்கும் . 


வதை 


தடப்பு ஆண்டு இறுதியிலுள்ள கடனீந்தோருக்கு நாம் 
அடுத்த ஆண்டு பணம் செலுத்தும் பொழுது அவர்கள் 
நமக்கு வட்டம் அளிப்பர் . இது அடுத்த ஆண்டு நமக்குக் 
கிட்டும் வருமானமாயினும் நடப்பு ஆண்டுக்குரியது ஆகும் . 
ஆக நடப்பு ஆண்டுக்குரிய வட்டம் அடுத்த ஆண்டு கிட்டு 
வதாயினும் அதை எதிர்நோக்கி நடப்பு ஆண்டே அதற்கு 
ஒதுக்கு உருவாக்குவது உண்டு ., இதற்குக் கடனீந்தோர் 
மீதான வட்ட ஒதுக்கு 

எனப் 

பெயர் . இதனால் இரு . 
விளைவுகள் ஏற்படுகின்றன , 


11 


( i ) நடப்பு ஆண்டுக்குரிய வருமானம் இன்னும் பெறப் 

படவில்லையாயினும் நடப்பு ஆண்டிலேயே 

கணக்கிற்குக் கொண்டுவரப் படுகிறது 
( ii ) நடப்பு ஆண்டுக்குரிய இருப்பு நிலைக குறிப்பில் 

கடனீந்தோர் என ஏடுகளிலுள்ள தொகை ( Book " 
figure ) காண்பிக்கப்படாமல் அவர்களுக்கு உண்மை 
யாகவே செலுத்தப்பட இருக்கிற தொகை காண் 
பிக்கப்படுகிறது . 


சில 


ஒன்றை ஈண்டு நினைவிற் கொள்ள வேண்டும் . 
திறுவனங்கள் , கடனீந்தோர் மீதான 

வட்ட 

ஒதுக்கை 
உருவாக்குகின்றன . அனைத்து நிறுவனங்களும் இந்த 
ஒதுக்கை உருவாக்குவதில்லை. 


ஏற்படவிருக்கிற அனைத்து இழப்புகளையும் செலவு 
களையும் எதிர்பார்த்து வகை செய் - ஆனால் வர இருக்கிற 
( எதிர்பார்க்கப்படும் ) இலாபங்களையும் வருமானங்களையும் 
எதிர்நோக்கி முன்னதாகவே 

முன்னதாகவே அவற்றைக் கணக்கிற்கு க் 
கொண்டு வராதே என்பது கணக்குப் பதிவியலில் ஒரு விதி . 
இந்த விதிக்கு ஒப்பப் பல நிறுவனங்கள் இந்த ஒதுக்கை 
உருவாக்குவதில்லை . 

ஒரு நிறுவனம் இந்த ஒதுக்கை உருவாக்குவது 
முடிவு செய்தால் , அதை அது எவ்வாறு செய்கிறது , அதற் 
குரிய சரிக்கட்டுகள் 

என ஓர் எடுத்துக்காட்டைக் 
கொண்டு பார்ப்போம் . 


என் 


யாவை 


எடுத்துக்காட்டு 

31-12-1970 அன்று ஒரு நிறுவனத்தின் பற்பல கடனீந் 
தோர் தொகை ரூ . 

ரூ .5,000 . அது இத்தொகை மீது 3 % 
வட்டி ஒதுக்கு உருவாக்க விரும்புகிறது . ரூ . 5,000 இல் 3 
விழுக்காடு ரூ .150 ஆகும் . 


1 


78 


இதை 
வருமாறு : 


உருவாக்குவதற்குரிய சரிக்கட்டுப் பதிவு - பின் 


சமிக்கட்டுப் பதிவு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


ரூ . 


க . 


1970 
திச 
31 


கடனீந்தோர் மீதான 
வட்ட ஒதுக்கு பற்று 


150 


இலாப - நட்டக் க / கு 


150 


1 


( கடனீந்தோர் மீதான 
வட்ட ஒதுக்கு உருவாக் 
குவது பற்றிய பதிவு ) 


இப்பதிவை அடுத்து , இறுதிக் கணக்குகளில் செய்ய 
வேண்டிய சரிக்கட்டுகள் பின்வருமாறு : 


இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


கடனீந்தோர் 
மீதான வட்ட 
ஒதுக்கு 


150 


79 


. 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


கடனீந் 


தோர் 


5,000 


. 


கழிக்க : 
கடனீந்தோர் 


மீதான 


வட்ட 
ஒதுக்கு 


150 


4,850 


நடப்பு ஆண்டில் தோற்றுவிக்கப்படும் கடனீந்தோர் 
மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கு பின்வருமாறு தோன்றும் : 
கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1970 


ரூ . 


ரூ . 


1970 
திச 
31 


31 


இருப்பு 


இலாப 
நட்டக் 
க / கு 


150 


150 


150 


150 


1791 
சன 


இருப்பு 
கீ / கொ 


150 


குறிப்பு : 


நடப்பு ஆண்டில் உருவாக்கப்படும் கடனீந்தோர் 
மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கு அடுத்த ஆண்டு 
ஏடுகளில் தொடர்ந்து தோன்றும் . அதை அடுத்த 
ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது அடுத்த 
அத்தியாயத்தில் விளக்கமாகக் கூறப்பட்டிருப் 
பகைக் காண்க , 


180 


1 


மான 


தாலும் , 


( 11 ) முதல் மீதான வட்டி 

உரிமையாளர் தொழிலில் இட்டுள்ள முதல் மீது நியாய 
வீதத்தில் வட்டி கணக்கிடப்பட்டு , 

கணக்கிடப்பட்டு , இலாப - நட்டக் 
கணக்கில் தொழில்சார்ந்த செலவாக அது அனுமதிக்கப் 
படுவதுண்டு . அதாவது நிகர இலாபம் கண்டுபிடிக்கப் படு 
முன் , ஏனைய செலவுகளைப்போல முதல் மீது வட்டியும் 
மொத்த இலாபத்திலிருந்து கழிக்கப்படும் . 
முதல் மீதான வட்டியும் உரின் 

மையாளரைத்தானே 
சேருகிறது . நிகர 

நிகர இலாபமும் அவரைத்தானே அடைகிறது . 
ஏன் முதல் மீதான வட்டியைக் கழித்து நிகர இலாபத்தைக் 
கணக்கிடவேண்டும் என்ற ஐயம் எழலாம் . 

என்ற ஐயம் எழலாம் . உரிமையாளர் 
தொழிலில் இட்ட பணத்தை வேறு எங்கு வைப்பாக இட்டிருந் 

தொழில் சார்ந்த இடர்களை ( Risks ) ஏற்கா 
மலேயே வட்டி ஈட்டியிருக்கலாம் . எனவே முதல் மீதான 
-வட்டியைச் கழித்தபின் சிடைக்கும் நிகர 

இலாபமே 
தொழில் சார்ந்த இடர்களை ஏற்றதற்கும் தொழிலுக்காக 
அவர் உழைத்த உழைப்பிற்கும் அவருக்குக் கிட்டும் பரி 
சாகும் ( Reward ) . அதாவது நிகர இலாபம் தொழில் திறம் 
படச் செய்யப்படுவதைப் பிரதிபலிக்கும் அளவுகோலாகும் 
( Yardstick ) . 

தொழிலின் திறத்னத ( Efficiency ) 
அளவிடவேண்டுமாயின் , முதல் மீதான வட்டியைக் கழித்து 
நிகர இலாபம் கணக்கிட வேண்டும் . முதல் மீதான வட்டி 
தொழிலைச் சார்ந்த செலவாக அமைவதோடு , உரிமை 
யாளருக்குக் கிடைக்கும் ஆதாயமாகவும் அமைகிறது . 

முதல் மீதான வட்டிக்குரிய சரிக்கட்டுப் பதிவையும் , 
அதையடுத்து இறுதிக் கணக்குகளில் செய்யப்படும் சரிக்கட்டு 
களையும் இப்பொழுது காணுவோம் . 
சரிக்கட்டுப் பதிவு 


எனவே 


. 


தேதி 


விவரம் 


பே . பற்றுக் 
ப.எ.தொகை 


வரவுத் 
தொகை 


ரூ . 


ரூ . 


* 
. 


முதல் மீதான வட்டிக் 
க / கு 

பற்று 
முதல் க/ கு 
( முதல் மீதான வட்டி 
குறித்த பதிவு ) 


81 


இது குறித்து இறுதிக் கணக்குகளில் செய்ய வேண்டிய 
சரிக்கட்டுகளாவன : 


இலாப- நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தாகை 


.. 


முதல் மீதான 
வட்டி 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துக்கள் 


தொகை 


* 
. 


முதல் 
கூட்டுக : 
முதல் மீது 


வட்டி 


குறிப்பு : முதல் மீதான 

வட்டி தொழிலைச் 

சார்ந்த 
செலவு என்பதால் அது இலாப நட்டக் 

கணக் 
கில் பற்றுப் பகுதியில் காண்பிக்கப்படும் . 

அது 
உரிமையாளருக்குச் சேர வேண்டிய ஆதாயம் 
என்பதால் இருப்பு நிலைக் குறிப்பில் முதலோடு 

கூட்டிக் காண்பிக்கப்படுகிறது . 
க.ப. - 6 


82 


( 12 ) எடுப்புகள் மீதான வட்டி (Interest on Drawings ) 
உரிமையாளர் அவரது தொழிலில் இட்ட 

முதலி 
லிருந்து அவ்வப்பொழுது திரும்ப எடுக்கும் தொகைகள் 
• எடுப்புகள் என அறியப்படுகின்றன . இவ்வாறு நடப்பு 
ஆண்டில் அவர் திரும்ப எடுக்கும் தொகைகள் மீது வட்டி 
விதிக்கப்படுகிறது . முதல் மீது எவ்வாறு அனுமதிக்கப்படு 
கிறதோ அவ்வாறே எடுப்புகள் மீதும் வட்டி விதிப்பதே , 
நியாயமானது . 


எடுப்புகள் மீதான வட்டி தொழிலைச் சார்ந்த ஆதாய 
மாகவும் , அதன் உரிமையாளர் சொந்த முறையில் ஏற்க 
வேண்டிய செலவாகவும் அமைகிறது . அதற்குரிய சரிக்கட்டுப் 
பதிவு பின் வருமாறு : 


சரிக்கட்டுப் பதிவு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் வரவுத் 
ப.எ. தொகை . தொகை . 


ரூ 
. 


எடுப்புகள் க / கு 


பற்று 


எடுப்புகள் மீதான 
வட்டிக் க / கு 


( எடுப்புகள் மீதான வட்டி 
குறித்த பதிவு ) 


1 


83 


இப்பதிவையடுத்து இறுதிக் கணக்குகளில் செய்ய 
வேண்டிய சரிக்கட்டுகளாவன ; 

இலாப நட்டக் கணக்கு 


1 


விவரம் 


தொகை 


விவரம் 


தாகை 


எடுப்புகள் 
மீதான வட்டி 


* 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


முதல் 


* 


கூட்டுக : 
முதல் மீது 
வட்டி 


5 


} 


கழிக்க : 

எடுப்புகள் ..... 


* 


எடுப்புகள் 
மீதான 
வட்டி 


குறிப்பு : 


எடுப்புகள் மீதான வட்டி தொழிலைச் சார்ந்த 
ஆதாயம் என்பதால் அது லாப - நட்டக் கணக் 
கின் வரவுப் பகுதியில் காண்பிக்கப்படுகிறது . 
அதே சமயம் 

அது உரிமையாளர் தனிப்பட்ட 
முறையில் ஏற்க வேண்டிய செலவு என்பதால் 
இருப்பு நிலைக் குறிப்பில் முதலிலிருந்து கழித்துக் 
காண்பிக்கப்படுகிறது . 


அத்தியாயம் 15 
சரிக்கட்டுப் பதிவுகளும் ,, 

இறுதிக் கணக்குகளும் - 
ஐயக் கடன் , வட்டம் சார்ந்த ஒதுக்குகள் 


எடுத்துக்காட்டு 1 

31-12-1974 அன்று ஒரு வியாபாரியின் பற்பல கட 
னாவிகளின் மொத்தம் ரூ.10,000 . இத்தொகையில் 
15 விழுக்காட்டை ஐயக் கடன் ஒதுக்காக உருவாக்க வேண்டும் . 
இதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவு , பேரேட்டுக் கணக்கு ஆகிய 
வற்றைக் காண்பிப்பதோடு , இந்த ஒதுக்குக்குரிய சரிக்கட்டு 
கள் இலாப - நட்டக் கணக்கிலும் இருப்பு நிலைக் குறிப்பிலும் 
எவ்வாறு தோன்றும் என்பதையும் காட்டுக . 


விடை 


குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . 

பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


1974 


த 


31 


இலாப - நட்டக் க / கு பற்று 


500 


ஐயக் கடன் ஒதுக்கு 

க / கு 


500 


( நிகரக் கடனாளிகளான 

ரூ .10,000 மீது 5 % 
ஐயக் கடன் ஒதுக்கு 
உருவாக்குவது குறித்து ) 


85 . 


பேரேடு 
ஐயக் கடன் ஒதுக்குக் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1974 


ரூ . 


1974 
திச இலாப - 
31 நட்டக் க / கு 


31 


இருப்பு கீ / இ 


500 


500 


500 


500 


500 


1975 


ருப்பு 

கீ / கொ 


500.1 


குறிப்பு : 


இக் கணக்கு அடுத்த ஆண்டுக்குரிய பேரேட்டில் 
தொடர்ந்து தோன்றும் . அடுத்த ஆண்டு இறு 
தியில் என்ன செய்யப்படும் என்பதை எடுத்துக் 
காட்டு 4 , அதற்குப் பிறகு வரும் எடுத்துக்காட்டு 
களில் காண்க . 


இலாப - நட்டக் கணக்கு 


. 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ஐயக் கடன் 
ஒதுக்கு 


500 


| 


86. 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


1 


பற்பல 
கடனாளி 

10,000 


கள் 


கழிக்க: 
ஐயக்கடன் 
ஒதுக்கு 


500 


+ 
+ 


9,500 


எடுத்துக்காட்டு 2 

31-12-1970 அன்று ஒரு வியாபாரியின் பற்பல கட 
னாளிகள் மொத்தம் ரூ .10,000 . இதில் ரூ .500 வாராக் 
கடன் எனக் கருதப் படுவதால் அதைப் போக்கெழுத வேண் 
டும் . மேலும் , 

மேலும் , 5 % அளவிற்கு ஐயக்கடன் ஒதுக்கு உரு 
வாக்க வேண்டும் எனவும் கருதப் படுகிறது . இவை பற்றிக் 
குறிப்பேடு , பேரேடு , இலாப - நட்டக் கணக்கு , இருப்பு நிலைக் 
குறிப்பு ஆகியவற்றில் தோன்றும் பதிவுகளைக் காண்பிக்க , 


என 


விடை 

விளக்கம் : இந்த எடுத்துக் காட்டில் இருப்பாய்வைத் 
தயாரித்த வாராக்கடன் 

ரூ.500- போக் 
கெழுத வேண்டும் என இருப்பதைக் கவனிக்க . த் 
தொகையைப் போக்கெழுதிய பிறகு எஞ்சி நிற்கும் நிகரப் 
பற்பல கடனாளிகள் ரூ . 9,500.5 % அளவிற்கு ஐயக் 
கடன் 

ந்த நிகரக் கடனாளிகள் மீது தான் 
உருவாக்க வேண்டும் எனச் 

சென்ற அத்தியாயத்தில் 
சொல்லப்பட்டதை ஈண்டு நினைவிற்கொள்க . 


ஒதுக்கை 


87 


குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் 

வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


1970 


500 


500 


வாராக் கடன் க / கு பற்று 

பற்பல கடனாளிகள் க / கு 
( வாராக் கடன் ரூ .500 ஐப் 
போக்கெழுதுவது குறித்த 
பதிவு ) 


475 


475 


| 


இலாப - நட்டக் க / கு பற்று 

ஐயக்கடன் ஒதுக்குக்காகு 
( நிகரக் கடனாளிகளாகிய 
ரூ . 9,500 

மீது 5 % 
அளவிற்கு ஐயக் கடன் 
ஒதுக்கு உருவாக்குவது 
குறித்த பதிவு ) 


பேரேடு 
வாராக்கடன் கணக்கு 


விடை 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1970 


ரூ . 


1970 


ச 


31 பற்பல 

கடனாளிகள் 
க / கு 


லாப 
நட்டக் க / கு 
மாற்றுதல் 


500 


500 


500 


500 


குறிப்பு : 


வாராக் கடன் கணக்கு ஒரு பெயரளவுக் கணக்கு 
( Nominal Account ) . ஆதலின் ஆண்டிறுதியில் அது 
இலாப - நட்டக்கணக்கிற்கு மாற்றப்படுகிறது . 


88 


ஐயக் கடன் ஒதுக்குக் கணக்கு 


Mut 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1970 


FO 


1970 
திச இலாப - 
31 நட்டக் க / கு 


31 


இருப்பு கீ / இ 


475 


475 


475 


475 - 


1 


1971 
சன 1 இருப்பு 

கீ / கொ 


475 


| 


1 


இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


500 


வாராக்கடன் 
ஐயக் கடன் 
ஒதுக்கு 


475 


89 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


ரூ 
. 


பற்பல 
கடனாளிகள் 

10,000 


கழிக்க : 
வாராக் கடன் 
( புதியது ) 

500 


9,500 


கழிக்க 
ஐயக் கடன் 
ஒதுக்கு 475 


9.025 


குறிப்பு : 


இருப்பாய்வைத் தயாரித்த பிறகு போக்கெழு 
தப்படும் வாராக் கடனை வசதி கருதிப் புதியது 
என்ற அடைமொழியோடு இங்கு கூறப்பட்டிருக் 
கிறது . ஐயக்கடன் ஒதுக்குக்குரிய தொகையைக் 
கணக்கிடுவதற்காக நிகரக் கடனாளி களைக் 
கண்டுபிடிப்பதற்கு இந்த வாராக் கடனைப் ( புதி 
யது ) பற்பல கடனாளிகளிலிருந்து கழிக்க வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 3 

31-12-1970 அன்று ஒரு வியாபாரியின் பற்பல கடனாளி 
கள் ரூ .10,300 ஆக இருந்தனர் . அவர்கள் கடனில் ரூ .300 
மீட்க இயலா மல் இருந்ததையடுத்து அதைப் போக்கெழுதி 
விடுவதெனத் தீர்மானிக்கப்பட்டது . 5 % அளவிற்கு ஐயக் 
கடன் ஒதுக்கும் 3 % அளவிற்கு வட்ட ஓதுக்கும் உருவாக்குவது 
எனவும் கருதப்பட்டது . 


90 


இத் தீர்மானங்களைக் குறிப்பேடு , பேரேடு மூலமாக 
எவ்வாறு நிறைவேற்றுவது ? 

இத் தீர்மானங்களை ஒட்டிய சரிக்கட்டுகள் இலாப - 
நட்டக் கணக்கிலும் , இருப்பு நிலைக் குறிப்பிலும் எவ்வாறு 
தோன்றும் ? 
விடை 

குறிப்பேடு 


விவரம் 


பே . பற்றுத் 
ப . எ . தொகை 


வரவுத் 
தொகை 


தேதி 


1970 


ரூ . 


-31 / 


300 


வாராக் கடன் க / கு பற்று 
பற்பல கடனாளிகள் 


க / கு 


300 


( வாராக் கடனைப் போக் 
கெழுதுவது குறித்த 
பதிவு ) 


500 


500 


இலாப - நட்டக் க / கு பற்று 
ஐயக் கடன் ஒதுக்குக் 
க / கு 
( நிகரக் கடனாளிகள் 
தொகையான 
ரூ .10,000 மீது 5 % 
ஐயக் கடன் ஒதுக்கு 
உருவாக்குதல் குறித்த 
பதிவு ) 


285 


285 


1 


லாப - நட்டக் க / கு பற்று 
கடனாளிகள் மீதான 
வட்ட ஒதுக்குக் க / கு 
டமான கடனாளிகள் 
தொகையான ரூ .9,500 
மீது 3 % வட்ட ஒதுக்கு 
உருவாக்குவது குறித்த 
பதிவு ) 


* 


91 


யது ) 


செய்முறைக் குறிப்பு : 
( 1 ) ஐயக் கடன் ஒதுக்கை நிகரக் கடனாளிகள் மீது 

கணக்கிட வேண்டும் . இருப்பாய்வைத் தயாரித்த 
பிறகு போக்கெழுதப்படும் வாராக்கடனைப் ( புதி 
பற்பல கடனாளிகள் 

தொகையிலிருந்து 
கழித்த நிலையில் எஞ்சியிருக்கும் கடனாளிகளே 
நிகரக்கடனாளிகள் . இந்த எடுத்துக் காட்டில் 
நிகரக் கடனாளிகள் ரூ .10,000 ஆவர் ( அதாவது 
ரூ.10,300-300 ) . இவர்கள் மீது 5 % ரூ .500 . 
இதுவே உருவாக்க வேண்டிய ஐயக் கடன் ஒதுக்குக் 

குரிய தொகையாகும் . 
( 2 ) வட்ட ஒதுக்கைத் திடமான கடனாளிகள் மீது 

கணக்கிட வேண்டும் . நிகரக் கடனாளிகளிலிருந்து 
ஐயக் கடன் ஒதுக்கைக் கழித்தால் 

கிடைக்கும் 
தொகையே திடமான கடனாளிகள் 

ஆவர் . 
இந்த எடுத்துக்காட்டில் திடமான கடனாளிகள் 
ரூ .9,500 ஆவர் ; ( அதாவது ரூ.10,000-500) . 
வர்கள் மீது 3 % 

ஆகும் . இதுவே 
உருவாக்க 

வேண்டிய வட்ட ஒதுக்குக் குரிய 
தாகையாகும் . 


ரூ . 285 


| 


பேரேடு 
வாராக் கடன் கணக்கு 


1 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


ரூ . 


1970 
திச 
31 

பற்பல 
கடனாளிகள் 

க / கு 


1970 
திச 
31 இலாப 

நட்டக் க / கு 
மாற்றப் 
படுதல் 


300 


300 , 


300 


300 . 


92 


ஐயக் கடன் ஒதுக்குக் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1970 


ரூ . 


1970 


ரூ 
. 


31 


இருப்பு 
W / இ 


31 


500 


இலாப 
நட்டக் க / கு 


500 


500 


500 


1971 
சன . 
1 


இருப்பு 
கீ / கொ 


500 


கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கு . 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1970 


ரூ . 


1970 
திச 
31 


31 


இருப்பு 

கீ / இ . 


285 


லாய 
நட்டக் 
க / கு 


2855 


285 


1971 


1 


இருப்பு 
கீ / கொ 


285 


| 


. 


93 


இலாப நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


300 


500 


வாராக் கடன் 
ஐயக் கடன் 

ஒதுக்கு 
கடனாளிகள் 
மீதான 
வட்ட ஒதுக்கு 


285 


( 


31-12-1970 அன்றைய இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


... 


பற்பல 
கடனாளி 
கள் 

10,300 
கழிக்க : 
வாராக்கடன் 
( புதியது ) 300 


10,000 
கழிக்க : 
ஐயக் கடன் 
ஒதுக்கு 

500 


9,500 


கழிக்க 
வட்ட 
ஒதுக்கு 


285 


9,215 


94 


எடுத்துக்காட்டு 

திரு . கண்ணன் என்பவரது 1979 திசம்பர் 31 ஆம் 
நாளன்றைய இருப்பாய்வில் பின்வரும் செய்திகள் தோன்றின : 

ரூ . 
கடனாளிகள் 

34,000 
வாராக் கடன் 

600 
ஐயக் கடன் ஒதுக்கு ( 1-1-1979 ) 

1,400 


| 


5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கைப் பேண வேண் 
டும் 

என நீவீர் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர் . 


இதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருவதோடு , 
வாராக் கடன் க / கு , ஐயக் கடன் ஒதுக்குக் க / கு ஆகிய 
வற்றையும் காட்டுக . 

இச் செய்திகள் இலாப - நட்டக் கணக்கு , இருப்பு நிலைக் 
குறிப்பு ஆகியவற்றில் எவ்வாறு தோன்றும் எனவும் காட் 
டிடுக . 


* 


விடை 


கடனை 


விளக்கம் : ( 1 ) இருப்பாய்வில் தோன்றும் 

ஐயக்கடன் 
ஒதுக்கு பழைய ( அதாவது சென்ற ஆண்டு 
களில் உருவாக்கப் பட்டு நடப்பு ஆண்டு 
ஏடுகளில் தொடர்ந்து தோன்றும் ) ஒதுக் 

காகும் . 
( 2 ) இருப்பாய்வில் இவ்வாறு பழைய ஐயக் 
கடன் 

ஒதுக்கு தோன்றும் பொழுது , 
நடப்பு ஆண்டில் போக்கெழுதிய வாராக் 

இந்த ஒதுக்குக் கணக்கிற்கு: 
( ஐயக்கடன் ஒதுக்கிற்கு ) மாற்ற வேண்டும் . 
( 3 ) அந்நிலையில் ஐயக் கடன் ஒதுக்குக் கணக் 

கில் எஞ்சியுள்ள தொகையோடு 
வளவு தொகையைச் சேர்த்தால் தேவை 
ஒதுக்கு இருக்கும் 

எனக் 

கணக் 
அத்தொகையை இலாப - நட்டக் 
கண்கில் பற்றும் , ஐயக் கடன் ஒதுக்குக் . 
கணக்கில் வரவும் 

வைக்க 

வேண்டும் . 
அதாவது , இந்த எடுத்துக்காட்டிலுள்ள பழைய ஐயக் 
கடன் ஒதுக்கு ரூ .1,400 . 


எவ் 


|| 


யான 


கிட்டு 





95 


- 


இந்த ஒதுக்குக் கணக்கிற்கு வாராக் கடனாகிய ரூ . 600 ஐ 
மாற்றும் பொழுது எஞ்சியுள்ள ஒதுக்கு ரூ . 800 ஆகும் .. 


நிகரக் கடனாளிகளாகிய ரூ .34,000 மீது 5 % எனத் 
தேவையான ஒதுக்கு ரூ .1,700 , 


எனவே 

தேவையான ஒதுக்கைப் பேணுவதற்காக 
லாப - நட்டக் கணக்கில் பற்றும் , ஐயக் கடன் ஒதுக்குக் 
கணக்கில் வரவும் வைக்க வேண்டிய தொகை 
( அதாவது 1,700-800 ) 

ஆகும் . 


ரூ . 900 


இதையே வேறொரு முறையிலும் கண்டு பிடிக்கலாம் ,. 
அஃது பின்வருமாறு : 


ரூ . 


தேவையான புதிய ஒதுக்கு ( அதாவது 
34,000 இல் 5 % ) 


1,700 


கூட்டுக : 

வாராக் கடன் 


600 


2,300 


| 


கழிக்க : 

பழைய ( அதாவது இருப்பாய்விலுள்ள ) 
ஒதுக்கு 


1,400 


இலாப - நட்டக் கணக்கில் பற்றிடவேண்டிய 
தொகை 


900 


95 


குறிப்பேடு 

பே . 
விவரம் 

பற்றுத் வரவுத் 
தாகை தொகை 


தேதி 


ரூ 


* 


1979 
திச 

31 


ஐயக் கடன் ஒதுக்குக் க / கு 

பற்று 
வாராக் கடன் க / கு 


600 


600 


( வாராக் கடனை ஐயக் 
கடன் ஒதுக்குக் கணக் 
கிற்கு மாற்றுதல் 
குறித்த பதிவு ) 
இலாப - நட்டக் க / கு 

பற்று 


7 
- 


900 


ஐயக் கடன் ஒதுக்குக் 


900 


( ஐயக்கடன் ஒதுக்கை 5 % 
அளவிற்குப் பேணுதல் 
குறித்த பதிவு ) 


பேரேடு 
வாராக் கடன் கணக்கு 


1 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


ரூ . 


1979 


1979 
திச 
31 இருப்பு 

கீ / கொ 


31 


600 


ஐயக் கடன் 
ஒதுக்குக் க / கு 
மாற்றுதல் 


600 


600 


600 


குறிப்பு : 


இருப்பாய்வில் ஐயக் 

கடன் 

ஒதுக்கு இல்லாத 
பொழுது , வாராக் கடன் கணக்கை இலாப - நட்டக் 
கணக்கிற்கு மாற்றி முடித்ததை இதற்கு முந்தைய 
எடுத்துக் காட்டுகளில் பார்த்தோம் . இந்த 
எடுத்துக் காட்டில் இருப்பாய்வில் ஐயக் கடன் 
ஒதுக்கு இருப்பதால் , வாராக் 

கணக்கை 
ஐயக் கடன் ஒதுக்குக் கணக்கிற்கு மாற்றி முடிப் 
பதை மேலே காண்க . 


கடன் 


97 


ஐயக் கடன் ஒதுக்குக் கணக்கு 


தேதி ) விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1979 


ரூ 
. 


1979 


- 


சன 


31 


1 


வாராக் 
கடன் க / கு 


இருப்பு 
கீகொ 


600 


1,400 


திச 
31 


லாப 
நட்டக்க/ கு 


1,700 


இருப்பு கீஇ 


900 


2,300 


2,300 


1980 
சன 


இருப்பு 
கீ / கொ 


1,700 


இலாப - நட்டக்கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


* 


ரூ . 


ஐயக் கடன் 

ஒதுக்கு : 
தேவையான 
புதிய 
ஒதுக்கு 1,700 
கூட்டுக : 
வாராக் 

600 


கடன் 


2,300 


(( 


கழிக்க : 


1 


பழைய 
ஒதுக்கு 


1,400 


900 


* 


க.ப. - 7 - 


98 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ 


கள் 


பற்பல 
கடனாளி 

34,000 
கழிக்க : 
வாராக்கடன் 
( புதியது ) 


34,000 


கழிக்க : 
ஐயக்கடன் 
ஒதுக்கு 
( புதியது ) 1,700 


32,300 


.... 


எடுத்துக்காட்டு 5 

1972 திசம்பர் 31 ஆம் நாளன்று பீட்டர் என்பவரது 
ஏடுகளிலுள்ள ஐயக்கடன் ஒதுக்குக் கணக்கு ரூ .700 வரவு 
இருப்புக் காட்டியது . 1973 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வாராக் 
கடன் ரூ . 560 ஆகும் . 1973 திசம்பர் 31 ஆம் நாளன்று 
பற்பல கடனாளிகள் தொகை ரூ .9,000 . 


கடனாளிகள் மீது ஐயக் கடன் ஓதுக்கு என 5 % பேண 
வேண்டும் . 


கடன் 


இதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவைத் தருவதோடு 1973 
திசம்பர் 31 ஆம் நாளன்றைய ஐயக் 

ஒதுக்குக் 
கணக்கு , . இலாப - நட்டக் கணக்கு , இருப்பு நிலைக் குறிப்பு : 
ஆகியவற்றையும் காட்டுக . 


| 


99 


விடை 


குறிப்பேட்டுப் பதிவுகள் 


தேதி 


பே . 


விவரம் 


பற்றுத் 
தொகை 

தொகை 


வரவுத் 


க 


1973 
திச 
31 


ஐயக் கடன் ஒதுக்குக் 


க / கு 


பற்று 


560 


560 


. 


வாராக் கடன் க / கு 
( போக்கெழுதிய 
வராக்கடனை ஐயக் 
கடன் ஒதுக்குக் 
கணக்கிற்கு மாற்றி 
முடித்தல் ) 


310 


+ 


லாப - நட்டக் க / கு 

பற்று 
ஐயக்கடன் ஒதுக்குக் 
ககு 
( கடனாளிகள் மீது 
5 % அளவிற்கு 
ஒதுக்கு உருவாக்கு தல் ) 


31-0 --- 


குறிப்பு : 5 % அளவிற்குப் பேணுவதற்குரிய தொகையைக் 

கணக்கிடுதல் . 


. 


பற்பல கடனாளிகள் ( 31-12-1973 அன்று ) 


9.00 


4 


கழிக்க : 

புதிய வாராக் கடன் ( இருப்பாய்வு 
தயாரித்த பிறகு போக்கெழுதிய வாராக் 
கடன் ) 


நிகரக் கடனாளிகள் 


9,000 


100 


1 


* 


நிகரக் கடனாளிகள் மீது 5 % அளவிற்குப் 
புதிய ஒதுக்கு 


4-50 


வாராக்கடன் 


560 


1,010 


கழிக்க : 
ஏற்கனவேயுள்ள ஐயக்கடன் ஒதுக்கு 


700 


( U 


* 


ஐயக் கடன் ஒதுக்கை 5 % அளவிற்குப் 
பேணுவதற்குத் தேவையான தொகை 


310 


பேரேடு 
ஐயக்கடன் ஒதுக்குக் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொ 


விவரம் 


தொகை 


கை 


1973 


ரூ . 


1973 
சன 
1 


வாராக் 
கடன் 
மாற்றப் 


இருப்பு 
கீ / கொ 


7-00 


பட்டது 


560131 


இலாப 
நட்டக் 


இருப்பு 


க / கு 


310 


இருப்பு 


450 


+ 


1,010 


1,010 


1974 


சன 
1 


இருப்பு 
கீ / கொ 


450 


. 


10F 


1973 திசம்பர் 31 ஆம் நாளுடன் முடிவுறும் 
ஆண்டுக்குரிய இலாப நட்டக் கணக்கு 


- 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


> 


| 


ஐயக்கடன் 
ஒதுக்கு : 
புதிய 
ஒதுக்கு 

450 
கூட்டுக : 
வாராக் கடன் 560 


1,010 


கழிக்க : 


} 


பழைய 


ஒதுக்கு 


700 


310 


.... 


1973 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய 

இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தாகை 


சொத்துகள் 


தொகை 


| f1 | 


ரூ . 


ரூ . 


9,000 


பற்பல 
கடனாளி 
கள் 
கழிக்க : 
ஐயக்கடன் 
ஒதுக்கு 


450 


8,550 


102 


கடனாளிகள் மீதான வட்ட ஓதுக்கு 
எடுத்துக்காட்டு 6 

1-1-1972 அன்று கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக் 
குக் கணக்கு காட்டிய வரவு - இருப்பு ரூ .250 . 1972 ஆம் 
ஆண்டில் உண்மையாகவே அனுமதித்த வட்டம் ரூ . 180 . 
31-12-1972 அன்றிருந்த பற்பல கடனாளிகள் ரூ . 6,000 
ஆவர் . 

கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு வட்ட ஒதுக்கு பேண 
வேண்டும் . 

இதற்காகக் குறிப்பேடு , பேரேடு , இலாப -நட்டக் ககு , 
இருப்பு நிலைக் குறிப்பு இவற்றில் செய்ய 
பதிவுகளைக் காட்டுக . 


வேண்டிய 


விடை 


குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


1972 


ரூ . 


ரூ 


+ 


. 


31 


வட்ட ஓதுக்குக் க / கு 

பற்று 
வட்டக் க / கு 


180 


180 


- 


( அனுமதித்த வட் 
டத்தை வட்ட 
ஒதுக்குக் கணக்கிற்கு 
மாற்றி முடித்தல் ) 


லாப - நட்டக் க / கு 

பற்று 
வட்ட ஒதுக்குக் க / கு 


230 


230 


( வட்ட ஒதுக்கை 5 % 
அளவிற்குப் பேணுதற் 
குரிய பதிவு ) 


103 
குறிப்பு : 
5 % அளவிற்குப் பேணுவதற்குத் தேவையான 

தாகையைக் கணக்கிடுதல் 


1 


31-12-1972 அன்று பற்பல கடனாளிகள் 

6,000 
கழிக்க : 

புதிய வாராக் கடன் 
நிகரக் கடனாளிகள் 

6,000 
கழிக்க : 
ஐயக் கடன் ஓதுக்கு ( 31-12-1972 அன்று ) 
திடமான கடனாளிகள் 

6,000 
திடமான கட்னாளிகள் 
மீது 5 % அளவிற்குப் 
புதிய வட்ட ஒதுக்கு 

300 
கூட்டுக : 
1972 ஆம் ஆண்டில் அனுமதித்த வட்டம் 

180 

480 . 
கழிக்க : 
ஏற்கனவேயுள்ள ( பழைய ) வட்ட ஒதுக்கு 

250 
வட்ட ஒதுக்கை 5 % அளவிற்குப் பேணு 
வதற்குத் தேவையான தொகை 

230 
பேரேடு 
கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்குக் க / கு 


* 
. 


விவரம் 


தாகை 

தேதி 


விவரம் 


தொகை 


1972 


ரு 


1972 
திச 
31 


சன 


1 


அனுமதித்த 
வட்டம்- 
மாற்றப்பட் 


இருப்பு 
கீ / கொ 


250 


பட்டது 


180 


31 


இருப்பு 
கீஇ 


இலாப 
நட்டக் 


.300 


க / கு 


230 


480 


480 


1972 
சன 

1 


இருப்பு 


கி / கொ 


300 


104 


இலாப - நட்டக் க / கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


கடனாளிகள் மீது 

வட்ட ஒதுக்கு : 
புதிய ஒதுக்கு 300 


கூட்டுக : 
அனுமதித்த 
வட்டம் 180 


480 


கழிக்க : 
பழைய 
ஒதுக்கு 


250 


1 


230 


105 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


|| 


பற்பல கட் 
னாளிகள் 6,000 


கழிக்க : 
புதிய வாராக் 


கடன் 


6,000 


. 


1 


கழிக்க : 
ஐயக் கடன் 
ஒதுக்கு 
( புதியது ) 


பு 


6,000 
கழிக்க : 
வட்ட 
ஒதுக்கு 
( புதியது ) 300 


11 


5,700 


ப 


ஐயக் கடன் ஒதுக்கு , வட்ட ஓதுக்கு 
ஆகிய இரண்டும் உள்ள எடுத்துக்காட்டு 
எடுத்துக்காட்டு 7 

1-1-1974 அன்று ஐயக் கடன் ஒதுக்குக் கணக்கு ரூ . 
3,000 மும் , கடனாளிகள் மீதான வட்டக் கணக்கு ரூ .2,850 ம் " 
வரவு - இருப்புக் காட்டின . 1974 ஆம் ஆண்டில் ஏற்பட்டுப் 
போக்கெழுதப்பட்ட வாராக் கடன் ரூ .2,400 ; அனுமதிக்கப் 
பட்ட வட்டம் ரூ .2,550 . 31-12-1974 அன்றிருந்த பற்பல 
கடனாளிகள் ரூ .70,000. 

கடனாளிகள் மீது 5 % ஐயக் கடன் ஒதுக்கும் . 5 % வட்ட 
ஒதுக்கும் பேண வேண்டும் . 

இதற்குக் குறிப்பேடு , பேரேடு , இலாப . நட்டக் கணக்கு , 
இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றில் செய்யவேண்டிய பதிவு " 
களைக் காட்டிடுக . 


106 


குறிப்பு 
5 % அளவிற்கு ஒதுக்குகளைப் பேணத் தேவையான 

தொகைகளைக் கணக்கிடுதல் 
( அ ) 31-12-1974 அன்றிருந்த பற்பல 
கடனாளிகள் 

70,000 
கழிக்க : 

புதிய வாராக்கடன் ( 31-12-74 அன்று 
இருப்பாய்வு தயாரித்த பிறகு போக் 
கெழுதிய வாராக் கடன் ) 
நிகரக் கடனாளிகள் 

70,000 
நிகரக் கடனாளிகள் மீதான புதிய ஐயக் கடன் 

5 
ஒதுக்கு = 70,090 x 

3,500 

100 
திடமான கடனாளிகள் 

66,500 
திடமான கடனாளிகள் மீதான புதிய வட்ட 

5 
ஒதுக்கு = 66,500 x 

3,325 
100 


1 


ரூ . 
3,500 


( ஆ ) புதிய ஐயக் கடன் ஒதுக்கு 
கூட்டுக : 

1974 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட 
வாராக்கடன் 


2,400 
5,900 


( 


4 


கழிக்க : 
1-1-1974 அன்றிருந்த பழைய ஐயக் 

கடன் ஒதுக்கு 
5 % ஐயக் 

கடன் ஒதுக்கிற்குத் 
தேவையான தொகை 


3,000 


2,900 


ரூ . 


3,325 


இ ) புதிய வட்ட ஒதுக்கு 
கூட்டுக : 

1974 இல் அனுமதித்த வட்டம் . 


2,550 
5,875 


1 


ப 


-1774 


கழிக்க : 
1-1-1774 அன்றிருந்த பழைய 

வட்ட ஒதுக்கு 
5 % வட்ட ஒதுக்கிற்குத் தேவையான 

தொகை 


2,850 


- 


3,025 


107 


குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் . 


பற்றுத் 
தொகை 


வரவுத் 
தாகை 


ரூ . 


1974 
திசு 
31 





2,400 


2,400 


ஐயக் கடன் ஒதுக்குக் 

க / கு பற்று 
வாராக் கடன் ககு 
( வாராக் கடன் கணக்கை 
ஐயக் கடன் ஒதுக்குக் 
கணக்கிற்கு மாற்றி 
முடித்தல் ) 


5 


லாப 


2,700 


2,700 


நட்டக் க / கு 

பற்று 
ஐயக் கடன் ஒதுக்கு க / கு 
( 5 % அளவிற்கு 
ஐயக் கடன் ஒதுக்கைப் 
பேணுவதற்குத் 
தேவையான பதிவு ) 


f 


. 


T 


2,550 


கடனாளிகள் மீதான 
வட்ட ஒதுக்குக் க / கு 

பற்று 
அனுமதித்த 
வட்டக் க / கு 
அனுமதித்த வட்டக் 
கணக்கை வட்ட 
ஒதுக்குக் கணக்கிற்கு 
மாற்றி முடித்தல் ) 


2,550 


1 


1 


3. 025 


14 


3,025 


லாப - நட்டக் க / கு 

பற்று 
கடனாளிகள் மீதான 

வட்ட ஒதுக்குக் ககு 
( 5 % அளவிற்கு வட்ட 
ஒதுக்கைப் பேணு 
வதற்குத் தேவையான 
பதிவு ) 


108 


பேரேடு 
வாராக் கடன் க / கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


ரூ . 


1974 
சனவரி 


1974 
திச 
31 


, 


திசம்பர் பற்பல 
முடிய கட 


கடன் 
ஒதுக்குக் 


னாளி 


க / கு 


கள் 


- மாற்றப் 
படுதல் 


2.400 


2,400 


S 


| 
| 


--- 


* 


2 ; 400 


2,400 


குறிப்பு : வாராக் கடன் கணக்கு . ஐயக் கடன் ஒதுக்குக் கணக் 

ற்கு மாற்றப்பட்டு முடிக்கப்படுவதைக் காண்க . 
க் கணக்கில் இருப்பு ஏதும் இல்லையா தலால் 
து இலாப நட்டக் கணக்கில் 

தோன்றாது . 
அதாவ்து வாராக் கடன் கணக்கும் ஐயக் கடன் ஒதுக்குக் 
கணக்கும் இருப்பாய்வில் தோன்றினால் , வாராக் 
கணக்கை 

ஐயக் 

யக் கடன் ஒதுக்குக் கணக்கிற்கு மாற்றியே 
ஆகவேண்டும் . 

ஐயக்கடன் ஒதுக்குக் க / கு 


உ 
. 
89 


கடன் 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


F974 


PG 


1974 


ரூ 


வாராக் 
தடன் 


சன 
1 


31 


க / கு . 
இருப்பு 


3,000 


2,400 / திச 

31 
3.500 


இருப்பு 
கீ / கொ 
லாப 
நட்டக் 


க / கு 


2,900 


5,900 


5,900 


1975 
சன 
1 


இருப்பு 
கீ / கொ 


> 


3.500 


109 


அனுமதித்த வட்டக் க / கு 


தேதி 


விவரம் 


தொகை 


தேதி விவரம் 


தொகை 


1974 


ரூ . 


1 


சன 


1974 


வரி 


வட்ட 


31 


ஒதுக் 


முதல் 
திசம் பற்பல 

கடனாளி 


பர் 


குக் க / கு 
மாற்ற 
படுதல் 


* 


கள் க / கு 


2,550 


2,550 


2,550 


2,550 


கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்குக் க / கு 


தேதி 


விவரம் 


தொகை 


தேதி 


விவரம் 


தொகை 


1974 


ரூ . 


1974 


31 


1 


வட்டக் 
க / கு 
- மாற்றப் 


இருப்பு 
ககொ 


2 , 850 


பட்டது 


2,550 


- 


31 


இருப்பு 


இலாப - 
நட்டக் 


3,325 


க / கு 


3,025 


5 , 8.75 


5,875 

1975 


சன 


1 


இருப்பு 
கீ / கொ 


3.325 


110 


இலாப நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


1 


தொகை 


ரூ . 


. 


1 


ஐயக் கடன் 

ஒதுக்கு : 
புதிய 
ஓதுக்கு 3,500 


கூட்டுக : 


வாராக் 
கடன் 


2,400 


5.900 


கழிக்க : 
பழைய 
ஒதுக்கு 


3,000 


2,900 


. 


கடனாளிகள் 
மீதான வட்ட 
ஒதுக்கு : 
புதிய 
வட்ட 
ஒதுக்கு 3,325 
கூட்டுக 

: 


- 


. 


மதித்த 
வட்டம் 2,550 


4 


5,875 
கழிக்க : 
பழைய வட்ட 
ஒதுக்கு 

2.850 ) 


3.025 


111 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


- 


பற்பல கட 
னாளிகள் 70,000 


கழிக்க : 
புதிய கடன் 
ஒதுக்கு 3,500 


| 


66,500 


. 


கழிக்க : 
புதிய வட்ட 
ஒதுக்கு 3,325 


. 


f 


63,175 


t 


. 


1 


( கடனீந்தோர் மீதான வட்ட ஓதுக்கு ) 
எடுத்துக்காட்டு 8 

ஒரு வாணிகரின் 1973 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய 
இருப்பாய்வு பற்பல கடனீந்தோர் இருப்பு என ரூ . 8,000 
காட்டுகிறது . அந்த வாணிகர் கடனீந்தோர் மீதான வட்ட 
ஒதுக்கு என 3 % அளவிற்கு உருவாக்க விழைகிறார் . இது 
குறித்துக் குறிப்பேடு, பேரேடு , இலாப -நட்டக் க / கு ,. 
இருப்புநிலைக் குறிப்பு இவற்றில் செய்யப்படும் பதிவுகளைக் 
காட்டுக . 


112 


விடை 


குறிப்பேடு 


-டி 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் 

வரவுத் 
தாகை தொகை 


எ . 


1973 


ரூ . 


31 


கடனீந்தோர் மீதான 
வட்ட ஒதுக்குக் க / கு 
பற்று 

லாப - நட்டக் 
க / கு 


240 


240 


(கடனீந்தோர் மீது 
3 % அளவிற்கு வட்ட 
ஒதுக்கு உருவாக்குவது 
குறித்த பதிவு ) 


| 


பேரேடு 
கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்குக் க / கு 


தேதி 


விவரம் 


தொகை 


தேதி விவரம் 


தொகை 


ரூ . 


1973 
திச 
31 


1973 
திச 
31 


இலாப 
நட்டக் 


இருப்பு 
W / இ 


240 


ககு 


240 


240 


240 


1974 
சன் 
1 


இருப்பு 


கீ / கொ 


240 


113 


இலாப நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


+ 


ரூ . 


. 


.... 


1 


கடனீந்தோர் 
மீதான வட்ட 
ஒதுக்கு 


240 


31-12-1873ஆம் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தாகை 


சொத்துகள் 


தொகை 


1 


ரூ . 


..... 


.. 


பற்பல கட 

னீந்தேர் 8.000 


. 


. 


1 


வழிக்க : 
கடனீந்தோள் 
மீதான 
வட்ட 
ஒதுக்கு 


240 


7,760 


- 


எடுத்துக்காட்டு -9 

( கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்கு , பெற்ற வட்டம் 
ஆகியவை இணைந்த எடுத்துக்காட்டு ) 

31-12-1974 அன்று அன்பு என்பவரின் ஏடுகள் கடனீந் 
தோர் மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கில் 

ரூ .300 பற்று 
க.ப. 


114 


ருப்புக் காட்டின . 1975 ஆம் ஆண்டில் கடனீத்தோரிட 
மிருந்து அவர் பெற்ற வட்டம் ரூ .350 ஆகும் . 31-12-1975 
அன்று அவருடைய பற்பல கடனீந்தோருடைய மொத்தம் 
ரூ .7.000 . கடனீந்தோர் மீது 4 % அளவிற்கு வட்ட ஒதுக்குப் 
பேண வேண்டும் . இதுபற்றிக் குறிப்பேடு , பேரேடு , இலாப - 
நட்டக் க / கு , இருப்புநிலைக் குறிப்பு இவற்றில் செய்ய 
வேண்டிய பதிவுகளைக் காட்டுக . 
விடை 
குறிப்பு : பெற்ற வட்டக் கணக்கும் ( Discount Received A / c ) 

கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்குக் கணக்கும் 
இருப்பாய்வில் தோன்றினால் , பெற்ற வட்டக் 
கணக்கை கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்குக் 
கணக்கிற்கு மாற்றி முடிக்க்வேண்டும் . 
அந்நிலையில் 

வட்டக் 

ககு இலாப 
நட்டக் கணக்கில் தோன்றாது . 

குறிப்பேடு 


பெற்ற 


தேதி 


விவரம் 


பே . 
எ . 


பற்றுத் 
தொகை 


வரவுத் 
தொகை 


ரூ . 


ரூ .. 


1975 
திச . 
31 


350 


350 


பெற்ற வட்டக் க / கு 

பற்று 
கடனீந்தோர் 
மீதான வட்ட . 
ஒதுக்கு 
( பெற்ற வட்டக் 
கணக்கைக் கடனீந் 
தோர் மீதான வட்ட 
ஒதுக்குக் கணக்கிற்கு 
மாற்றி முடிக்க ) 


-- 
- 


கடனீந்தோர் மீதான 
வட்ட ஒதுக்குக் க / கு 

பற்று 
இலாப நட்டக் 


330 * 


, 


ககு 


330 


( கடனீந்தோர் 
மீதான வட்ட 
ஒதுக்கை 4 % அள 
விற்குப் பேணுவது 

குறித்த பதிவு) 
குறிப்பு : 
வட்ட ஒதுக்கை 4 % அளவிற்குப் பேணுவதற்குத் தேவையான 

தொகையைக் கணக்கிடல் 


115 


| 


கடனீந்தோர் மீதான புதிய வட்ட ஒதுக்கு 

4 
7,000 * 

100 


280 


350 


கூட்டுக : 1975 - ல் பெற்ற வட்டம் 


830 


கழிக்க : 31-12-1974 அன்றைய பழைய வட்ட ஒதுக்கு 300 


கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்கை 4 % 
அளவிற்குப் பேணுவதற்குத் தேவையான 
தொகை 


330 


/ 


பேரேடு 
பெற்ற வட்டக் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


ரூ 
. 


ரூ . 


1975 
சன . 


முதல் 


1975 
திச . 
31 கடனீந்தோர் 

மீதான 
வட்ட 
ஒதுக்குக் க / கு 
மாற்றுதல் 


திச . 
முடிய பற்பல 

கடனீந்தோர் 350 


க 


350 


350 


350 


குறிப்பு : பெற்ற வட்டக் கணக்கு முடிக்கப்பெற்றதைக் கவனி . 


116. 


கடனிந்தோர் மீதான வட்ட ஒதுக்குக் க / கு 


தேதி 


விவரம் 


தாகை தேதி 


விவரம் 


தொகை 


ரூ . 


1975 
சன .1 இருப்பு 

கீ / கொ 


1975 பெற்ற 
திச . வட்டக் க / கு 
31 மாற்றப் 

படுதல் 


300 


திச . / 


31 


பலாப . 
நட்டக் க / கு 


330 


350 


இருப்பு கீ / இ 


280 


630 


630 


1976 
சன . 1 இருப்பு 

கீ / கொ 


280 


117 


இலாப -நட்டக் கணக்கு 


விவரம் 


தாகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


கடனீந்தோர் 
மீதான வட்ட 
ஒதுக்கு : 


புதிய 


ஒதுக்கு 


280 


கூட்டுக : 
பெற்றது 
வட்டம் 


350 


4 


630 


கழிக்க : 
பழைய 
ஒதுக்கு 


300 


330 


118 


இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ 


பற்பல 
கடனீந் 

தோர் 7,000 
சுழிக்க : 

வட்ட 
ஒதுக்கு 
( புதியது ) 280 


- 


6,720 


1 


ஓதுக்குகள் கையாளப்படும் விதம் பற்றிய குறிப்பு 
கடனாளிகள் , கடனீந்தோர்மீது ஒதுக்குகள் 

உருவாக் 
கப்பட்டதையும் பேணப்பட்டதையும் மேலே கண்டோம் . 
ப்பொழுது இவை கையாளப்பட்டதைத் தொகுத்துக் கூறு 
வது பயனுடையதாக இருக்கும் . 


1 


பற்பல கடனாளிகள் 
( 1 ) பற்பல கடனாளிகள் குறித்து மூன்று விதமான சரிக் 

கட்டுகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் . அவை 


யாவன : 


கட 


( அ ) இருப்பாய்வைத் தயாரித்த பின் வாராக் 

னைப் போக்கெழுதல் . இதைப் புதிய வாராக் 
கடனைப் போக்கெழுதுதல் எனக் 

கூறலாம் . 
ஏற்கெனவே போக்கெழுதப்பட்டு இருப்பாய்வில் 
தோன்றும் ( பழைய ) வாராக் கடனினின்றும் 
இதை வேறுபடுத்திக் காட்டவே புதிய எனும் 

அடைமொழி சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
( ஆ ) ஐயக் கடன் ஒதுக்கு உருவாக்குதல் அல்லது 

பேணுதல் 
கடனாளிகள் மீதான வட்ட ஒதுக்கு உரு 
வாக்குதல் அல்லது பேணுதல் . 


119 


இந்த மூன்று சரிக்கட்டுகளையும் ஒரு வினாவில் செய்ய 
வேண்டுவ தாக இருப்பின் , மேற்கூ 

ருப்பின் , மேற்கூறிய இந்த வரிசையிலேயே 
வற்றைச் செய்ய வேண்டும் . 
( 2 ) ( புதிய ) ஐயக் கடன் ஒதுக்குக்குரிய தொகையை 

நிகரக் கடனாளிகள் ( அதாவது , பற்பல கடனாளிகள் 
தொகையிலிருந்து புதிய வாராக் கடனைக் கழித்த 
பின் எஞ்சியிருக்கும் நிகரத் தொகை ) மீது தான் 

கணக்கிட வேண்டும் . 
( 3 ) கடனாளிகள் மீதான ( புதிய ) வட்ட 

வட்ட ஒதுக்குக் 
குரிய தொகையைத் திடமான கடனாளிகள் ( அதா 
வது நிகரக் கடனாளிகள் தொகையிலிருந்து புதிய 
ஐயக் கடன் ஒதுக்கைக் கழித்த நிலையில் எஞ்சி 

யிருக்கும் தொகை ) மீது தான் கணக்கிடவேண்டும் . 
14 ) இருப்பு நிலைக் குறிப்பில் இந்த மூன்று இனங்களை 
யும் ( புதிய 

( புதிய வாராக் கடன் , புதிய ஐயக் கடன் 
ஒதுக்கு , கடனாளிகள் மீதான புதிய வட்ட ஒதுக்கு ) 
பற்பல கடனாளிகளிலிருந்து கழித்துக் காண்பிக்க 
வேண்டும் . 


. 


i 


| 


பற்பல கடனீந்தோர் 

பற்பல கடனீந்தோர் பற்றிச் செய்யவேண்டிய ஒரே 
சரிக்கட்டு கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்கு பற்றியது 
இதைச் செய்யவேண்டிய முறையை எடுத்துக்காட்டுகள் 
8 , 9 ல் காண்பித்திருக்கிறோம் . 

இந்த வட்ட ஒதுக்கை இருப்பு நிலைக் குறிப்பில் பற்பல 
கடனீந்தோர் தொகையிலிருந்து கழித்துக் காண்பிக்க 
வேண்டும் . 

கடனீந்தோர் மீதான வட்டம் ஒரு வருவாய் அல்லது 
ஆதாயம் ஆகும் . இதற்கு ஒதுக்கு உருவாக்கும் பொழுது எதிர் 
காலத்தில் வரவிருக்கும் வருமானத்தை முன்னமேயே கணக் 
கில் கொண்டுவருகிறோம் என்பது பொருள் . 


சரிக்கட்டுகள் 
பற்றிய 
பாட்டி 


சரிக்கட்டு 
விவரம் 


சரிக்கட்டுக் குறிப்பேட்டுப்பதிவு 


எவ்வாறு 
சரிக்கட்டப்படுகிறது வியாபார,இலாப-நட்டக் இருப்புநிலைக் கணக்கில் 

குறிப்பில் 


120 


+ 


க 
/ 
கு 


(1)இறுதிச்சரக்கிருப்புஇறுதிச்சரக்இதுவியாபாரக்கணக்கின் 

இதுஇருப்புநிலைக் 
கிருப்புக் 
க 
/ 
கு வரவுப்பகுதியில்காண் 

குறிப்பின் 
பற்று 
பிக்கப்படுகிறது 
. 

சொத்துப் 
பகுதி 
வியாபாரக் 
க 
/ 
கு 

யில் 
இடம் 
பெறு 

கிறது 
. 
( 
2 
) 
கொடுபட 

குறிப்பிட்ட(அ)குறிப்பிட்டசெலவுவியா 
கொடுபட 
வேண்டிய 
வேண்டிய 
செலவுக் பாரக்கணக்கில் 

செலவுகள் 
செலவுகள் 

பற்றுதோன்றத்தக்கசெல 

பொறுப்புகள் 
கொடுபட 
வாயின் 
, 
அங்கு 
அச் 

பகுதியில்காண் 
வேண்டிய 

செலவோடு 
கொடுபட 
பிக்கப்படும் 
. 
செலவுக் 
ககு 

வேண்டிய 
தொகையைக் கூட்டிக்காண்பிக்க. 

அல்லது (ஆ)அச்செலவுஇலாப 

நட்டக்கணக்கில் தோன்றுவதற்குரிய செலவாயின் 
, 
அங்கு 
அச் 
செலவோடு 
கொடுபட 
வேண்டிய 
தொகையைக் கூட்டிக்காண்பிக்க, 


சொத்து 


( 
3 
) 
முன் 
கூட்முன்கூட்டிச்குறிப்பிட்டசெலவு 

முன்கூட்டிச்செலுத் 
செலுத்தி 
செலுத்திய 

வியாபாரக்கணக்குஅல்லது 
திய 
செலவு 
செலவுகள் 
அல்லது 
செலவுகள் 

இலாபநட்டக் 

களைச் 
பயன் 
. 
தீராச் 

பற்றுகணக்குஇவையிரண்டில் 
கள் 
பகுதியில் செலவுகள் குறிப்பிட்ட 

எங்குத்தோன்றுகிறதோகாண்பிக்க. (UnexpiredExpenses) 
செலவுக் 
க 
/ 
குஅங்குஅச்செலவிலிருந்து 

முன்கூட்டிச்செலுத்திய தொகையைக்கழித்துக் 

காண்பிக்க. 
( 
4 
) 
பெறப்படபெறப்படவேண் இலாபநட்டக்கணக்கின் பெறப்படவேண் 
வேண்டிய 
வரு டியவருமானக் வரவுப்பகுதியில்தோன் 

டியவருமானங் 
மானம் 
அல்லது 
, 

றும்குறிப்பிட்டவரு 

கள் 
சொத்து கூடியுள்ளவகுறிப்பிட்ட 

மானத்தோடுபெறப்பட கள்பகுதியில் மானம் 

வருமானக்க/குவேண்டியதொகையைக்தோன்றும். (AccruedIncome) 

கூட்டுக. 
( 
5 
) 
முன்னதாகப்குறிப்பிட்டவரு இலாபநட்டக்கணக்கின் 

முன்னதாகப் 
மானக் 
க 
/ 
கு 

வரவுப்பகுதியில்தோன் 
பெற்ற 
வருமா மானம் 
பற்றுறும்குறிப்பிட்டவரு 

னங்கள்பொறுப் முன்னதாகப் 

மானத்திலிருந்துமுன்னபுகள்பகுதியில் பெற்றவ 

தாகப்பெற்றதொகையைக் தோன்றும். 
மானக் 
க 
/ 
கு 

கழித்துக்காண்பிக்க. 


ககு 


פשט 


121 


பெற்ற 
வரு 


(6)சொத்துகள் 

மீதானதேய் 


மானம் 


தேய்மானக்க/கு தேய்மானம்எனும்செலவு 

பற்று(இழப்பு)இலாப-நட்டக் குறிப்பிட்ட 

கணக்கின் 
பற்றுப் 
பகுதி 
சொத்துக் 
க 
/ 
கு 

யில் 
காண்பிக்க 
பெறும் 
. 


சொத்துகள் 
பகு யில்குறிப்பிட்ட 
சொத்திலிருந்து தக்கதேய்மானத் தொகைகழித்துக் காண்பிக்கப்படும்: 


ட 


1 


சரிக்கட்டுக் 


சரிக்கட்டுவிவரம் 


குறிப்பேட்டுப்பதிவு 


எவ்வாறுசரிக்கட்டப்படுகிறது வியாபார,இலாபநட்டக் இருப்புநிலைக் கணக்கில் 

குறிப்பில் 


வாராக்கடன்ககு 


பற்று 


. 


பற்பலகடனா 


ளிகள் 

ககு 


(7)(புதிய)வாராக் 

கடன் 
( 
அதாவது இருப்பாய்வு தயாரிக்கப் பட்டபின் 
போக்கெழுத வேண்டியதாக வுள்ளவாராக் கடன்). 


1 


1 


(அ)இருப்பாய்வில்ஐயக் 
சொத்துகள் 
பகுதி கடன்ஒதுக்கு 

யில் 
தோன்றும் தோன்றாநிலையில்! பற்பலகடனா இப்புதியவாராக்கடன் 

ளிகளிலிருந்து தொகையைஇருப்பாய்விஇப்புதியவாராக் லுள்ளவாராக்கடனோடு 
கடனைக் 
கழித் சேர்த்துஇலாப-நட்டக் 

துக்காண்பிக்க. கணக்கின்பற்றுப்பகுதியில்(குறிப்பு:இருப் காண்பிக்க. 

பாய்வில் 
தோன் றும்வாராக் 
கடனை 
இருப்பு 
நிலைக் 
குறிப் 
பில் 
பற்பல கடனாளிகளி லிருந்து 
கழித்துக் காண்பிக்கக் கூடாது 
) 


122 


-- 


மேற்கூறியதுவே 
இங்கும். 


(ஆ)இருப்பாய்வில்ஐயக் 

கடன்ஒதுக்குதோன் 
னும் 
பொழுது 
: இப்புதியவாராக்கடன் தாகையைஇருப்பாய்வி 


-- 


லுள்ளவாராக்கடனோடு 
சேர்த்து 
ஐயக் 
கடன் 
ஒதுக் 
குக் 
கணக்கிற்கு 
மாற்றுக 
. 


(8)ஐயக்கடன் 

ஒதுக்கு 


இலாப-நட்டக் 

பற்று ஐயக்கடன் ஓதுக்குக/கு 


123 


அ)ஐயக்கடன்ஒதுக்கைஉருவாக்கியஐயக் 

முதல் 
முதலாக 
உரு 
கடன் 
ஒதுக் 
வாக்கும்பொழுது 
: 

கைச் 
சொத்து 
ஒயக் 
கடன் 
ஒதுக்குக் 

கள்பகுதியி 
குரிய 
தொகையை 
இலாபலுள்ளபற்பல 
நட்டக் 
கணக்கின் 
பற்றுப் 

கடனாளிகளி பகுதியில்காண்பிக்க. 

லிருந்து 
கழித்துக் 

காட்டுக 
. (ஆ)ஏற்கெனவேஉருவாக்பேணவேண்டிய 
கிய 
ஐயக் 
கடன் 

புதியஐயக் 
ஒதுக்கைப் 
பேணும் கடன்ஒதுக்கை 
பொழுது 
: 

இருப்புநிலைக் 
பேணவேண்டிய 
புதிய 
ஐயக் 

குறிப்பின் 
கடன் 
ஒதுக்கோடு 
வாராக் 

சொத்துகள் கடன்தொகையைக்கூட்டி, பகுதியிலுள்ள 
இருப்பாய்வில் 
தோன்றும் 

பற்பலகடனா பழையஐயக்கடன்ஒதுக்கைக் 

ளிகளிலிருந்து 
கழித்துவரும் 
தொகையை 

கழித்துக் 

ஐயக்கடன் 
ஒதுக்கு 

, 
என 

காண்பிக்க. இலாப-நட்டக்கணக்கின் பற்றுப்பகுதியில்காண்பிக்க. (புதியஒதுக்கும்,வாராக் கடனும்சேர்ந்தமொத்தத் 
தொகையைக் 
காட்டிலும் 


எவ்வாறு 
சரிக்கட்டப்படுகிறது 


சரிக்கட்டு 
விவரம் 


சரிக்கட்டுக் குறிப்பேட்டுப் 

பதிவு 


வியாபார,இலாப-நட்டக் 

கணக்கில் 


இருப்புநிலைக் குறிப்பில் 


பழையஒதுக்குஅதிகமாக இருப்பின்,அந்தவேறு பாட்டுத்தொகையை 

லாப-நட்டக்கணக்கின் வரவுப்பகுதியில் ஐயக் கடன்ஒதுக்கு எனக் காட்டுக). 


1 


( 
9 
) 


124 


1 


கடனாளிகள் மீதானவட்ட ஒதுக்குக/கு 


இலாப-நட்டக்(அ)வட்டஓதுக்கைமுதன் 
பற்று 

முதலாகஉருவாக்கும் கடனாளிகள் 

பொமுது 
: மீதானவட்ட 

வாக்கும்வட்டஒதுக்கைஉருவாக்கியவட்ட ஒதுக்கு இலாப-நட்டக்கணக்கின் 

ஒதுக்கைச் பற்றுப்பகுதியில்காண்பிக்க 

சொத்துகள் பகுதியிலுள்ள பற்பல 
கடனா 
ளிகளிலிருந்து 

கழித்துக்காட்டுக. (ஆ)முந்தையஆண்டு 

களில்உருவாக்கிய வட்டஒதுக்கைப் 
பேணவேண்டிய பொழுது 
: 


பேண 
வேண்டிய 
புதிய 
வட்ட 
ஒதுக்கோடு 
நடப்பு 
ஆண்டில் 
அனுமதித்த 
வட்டத்தைக் 
கூட்டி 
, 
அதிலிருந்து 
இருப்பாய்வில் 
தோன்றும் 
பழைய 
வட்ட 
ஒதுக்கைக் 
கழித்துவரும் 
தொகையைக் 

கடனாளிகள் 
மீதான 
வட்ட 
ஒதுக்கு 
என 
இலாப 
- 
நட்டக் 
கணக்கின் 
பற்றுப் 
பகுதியில் காண்பிக்க. 


பேணவேண்டிய புதியவட்ட ஒதுக்கைப்பற் பலகடனாளி 
களிலிருந்து 
கழித்துக் காண்பிக்க. 


. 


பு 


( 
10 
) 
கடனீந்தோர் 

( 
கடனாளர் 
) 
மீ 
தான 
. 
வட்ட 
ஒதுக்கு 


வட்ட 


125 


. 


ஒதுக்கைப் 


கடனீந்தோர் 
( 
அ 
) 
கடனீந்தோர் 
மீதான 
மீதான 

வட்ட 
ஒதுக்கை 
முதல் 
ஒதுக்கு 
பற்று 

முதலாக 
உருவாக்கும் 
இலாப 
- 
நட்டக் 

பொழுது 
: 
ககுஉருவாக்கும்வட்ட 

உருவாக்கியவட்ட 
ஒதுக்கை 
இலாப 
- 
நட்டக் 
கணக்கின் 
வரவுப் 
பகுதியில் 
பொறுப்புகள் காண்பிக்க. 

பகுதியிலுள்ள 
பற்பல 
கடனீந் 
தோரிலிருந்து 

கழித்துக் 
காட்டுக 
. 
( 
ஆ 
) 
முந்தைய 
ஆண்டு 

களில் 
உருவாக்கிய 
வட்ட 
ஒதுக்கைப் 
பேண 
வேண்டிய 
பொழுது 
: 


--- 


சரிக்கட்டுவிவரம் 


குறிப்பில் 


சரிக்கட்டுக் 

எவ்வாறு 
சரிக்கட்டப்படுகிறது 
குறிப்பேட்டுப் 
பதிவு 
வியாபார 
, 
இலாப 

நட்டக் 

இருப்புநிலைக் கணக்கில் 
பேண 
வேண்டிய 
புதிய 
பேணவேண்டிய 
வட்ட 
ஒதுக்குடன் 
நடப்பு புதியவட்ட ஆண்டில்பெற்றவட்டத் 
ஒதுக்கை 
இருப்பு தைக்கூட்டி,அதிலிருந்து 
நிலைக் 
குறிப் 
இருப்பாய்வில் 
தோன்றும் 

பின் 
பொறுப்பு பழையவட்டஒதுக்கைக் 
கள் 
பகுதியி கழித்துவரும்தொகையைக் 
லுள்ள 
பற்பல 
கடனீந்தோர் 
மீதான 

கடனீந்தோரி 
பட்ட 
ஒதுக்கு 

என 
இலாப 
லிருந்து 
கழித்துக் 
நட்டக் 
கணக்கின் 
வரவுப் 

காண்பிக்க. பகுதியில்காண்பிக்க. 


( 
11 
) 
முதல் 
மீதான 

வட்டி 


முதல் 
மீதான 
வட்டி 
க 
/ 
கு 
பற்று 


தானவட் 


3 


ப 


முதல்க/கு 


முதல்மீதானவட்டிஇலாப- முதல்மீதானவட் 
நட்டக் 
கணக்கின் 
பற்றுப் 
டியை 
இருப்பு 
பகுதியில் 
காண்பிக்கப் 
பெறும் 
. 
நிலைக் 
குறிப் 

பின் 
பொறுப்புகள் 
பகுதியிலுள்ள முதலோடு கூட்டிக் 
காண் 
பிக்க 
வேண்டும் 
. 


( 
12 
) 
எடுப்புகள் 

மீதான 
வட்டி 


எடுப்புகள் 
க 
/ 
கு 

பற்று 
எடுப்புகள் மீதான 
வட்டி 


எடுப்புகள் 
மீதான 
வட்டி இலாப-நட்டக்கணக்கின் வரவுப்பகுதியில்காண்பிக்கப் 
பெறும் 
. 


எடுப்புகள் 
மீதான 
வட்டியை பொறுப்புகள் 
பகுதியிலுள்ள முதல்தொகை 
யிலிருந்து 
கழித்துக் காண்பிக்க வேண்டும் 


127 


4 


எடுத்துக்காட்டு- 1 
பின்வருபவை திரு . பாலசுப்பிரமணியன் 

என்பவரது 
ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட 31-3-1961 ஆம் நாளன்றைய 
இருப்புகளாகும் : 


ரூ . 


20,000 


முதல் 
எடுப்புகள் 
இயந்திரம் 
அறைகலன் 
பற்பல கடனாளி 

கள் 
பற்பல கடனீந் 

தோர் 
வட்டி ( பற்று ) 


7.500 
60,000 
90,000 


15,000 வாங்கிய கடன் 
4,800 சரக்கிருப்பு 
20,000 ( 1-4-1960 ) 
1,500 கொள்முதல் 

விற்பனை 
20,000 அலுவலக 

வாடகை 
13,000 காப்பீடு 
1,250 அனுமதித்த 
10,000 வட்டம் 
7,500 ஈட்டிய வட்டம் 

பொதுச் 
500 செலவுகள் 

கைவச ரொக்கம் 
1,000 வங்கி இருப்பு 


1.100 

240 


கூலி 


1,000 

500 


சம்பளம் 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 
கொள்முதல் 

திருப்பம் 
விற்பனைத் 
திருப்பம் 


1,200 

150 
1,26.0 


1,500 


4 


சரிக்கட்டுகள் : 


.. 


- 


-- 


( 1 ) 31-3-1961 அன்றைய சரக்கிருப்பு 

.. 10,000 
( 2 ) கொடுபடவேண்டிய வாடகை 

100 
( 3 ) கொடுபடவேண்டிய சம்பளம் 

900 
( 4 ) முன்கூட்டிச் செலுத்திய காப்பீடு 

40 
( 5 ) கொடுபடவேண்டிய கடன் மீதான 
வட்டி 

252 
( 6 ) இயந்திரத்தின்மீது 10 % ம் , அறைகலன் 

மீது 6 % ம் தேய்மானம் நீக்குக . 
தக்க சரிக்கட்டுப் பதிவுகள் செய்து 31-3-1961ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார , 

இலாப 
நட்டக் கணக்கையும் அந்த ஆண்டு இறுதி நாளன்றைய 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


-- 


.. 


128 


விடை 


சரிக்கட்டுப் பதிவுகள் 


தேதி 


விவரம் 


பே . 


பற்றுத் 


TAM 


வரவுத் 
தாகை 


எ . 


தாகை 


1961 
மார்ச் 
31 


10,000 


| 


( இறுதிச் ) சரக் 
கிருப்புக் ககு 

பற்று 
வியாபாரக் க / கு 
( இறுதிச் சரக்கிருப்பு 
குறித்த பதிவு ) 


10,000 


100 


100 


வாடகைக் க / கு பற்று 
கொடுபடவேண்டிய 
செலவுகள் 
( கொடுபடவேண்டிய 
வாடகை குறித்த 
பதிவு ) 


₹ 


900 


சம்பளக் க / கு பற்று 
கொடுபடவேண்டிய 
செலவுகள் 
கொடுபடவேண்டிய 
சம்பளம் குறித்த 
பதிவு ) 


900 


முன்கூட்டிச் செலுத் 
திய செலவுகள் க / கு 

பற்று 
காப்பீடு 
( முன்கூட்டிச் செலுத் 
திய காப்பீடு குறித்த 
பதிவு ) 


. 


250 


1 


கடன் மீதான வட்டி 
க / கு 

பற்று 
கொடுபடவேண்டிய 
செலவுகள் 
( கடன் மீதான வட்டி 
கொடுபட வேண்டிய 
தாக இருப்பது 
குறித்த பதிவு ) 


129 


தேதி 


விவரம் 


பே . 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


2,090 


2,000 


தய்மானக் க / கு 

பற்று 
யந்திரக் 
அறைகலன் 
ந்தச் சொத்துகள் 
து 

தேய்மானம் 
நீக்குவது குறித்த 
பதிவு ) 


திரு . பால சுப்பிரமணியன் என்பவரின் 
31-3--1961ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , இலாப - நட்டக் கணக்கு 
பற்று 


வரவு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


ரூ . 


சரக்கிருப்பு 

( 1-4-1960 ) 
கொள் 

60,000 


7,500 


விற்பனை 

90,000 


முதல் 


கழிக்க : 
கொள்முதல் 
திருப்பம் 


கழிக்க: 
விற்பனைத் 
திருப்பம் 

1,500 


1,900 


88. 500 


59,000 


சரக்கிருப்பு 

( 31-3-1961 ) 


கூலி 


10,000 


10,000 


உள் ஏற்றிச்செல் 


செலவு 


500 


மொத்த இலாபம் 


21,500 


லாப - நட்டக் 
கணக்கிற்கு 
மாற்றப்படு 
கிறது 


1 


1 


98,500 


98,500 


க ..-- ழ 


130 


பற்று 


வரவு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


சம்பளம் 7,500 
கட்டுக : 
கொடுபட 
வேண்டியது 

900 


மொத்த இலாபம் 

கீ / கொ 
ஈட்டிய வட்டம் , 


21.505 

500 


8,400 


வாடகை 


1,100 


கூட்டுக : 
கொடுபட் 
வேண்டியது 


100 


1,200 


வட்டி 


* 1,250 


கூட்டுக : 
கொடுபட 
வேண்டியது 


250 


1,500 


காப்பீடு 


240 


கழிக்க : 
முன்கூட்டிச் 


*-* 


செலுத் 
தியது 


40 


200. 


| 


1,600 


அனுமதித்த 

வட்டம் 
பொதுச் 

செலவுகள் 
தேய்மானம் : 
இயந்திரம் 2,000 
அறைகலன் 

90 


1,200 


2,090 


நிகர இலாபம் - 
முதல் கணக் 
கிற்கு மாற்றப் 


6,410 


படுகிறது 


22,000 


22,000 


131 


திரு . பாலசுப்பிரமணியன் என்பவரின் 
31-3-1961ஆம் ங்களன்றைய 
இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


- 


150 


1,268 


பற்பல 

கடனீந்தோர் 
வாங்கிய கடன் 
கொடுபட 
வேண்டிய 
செலவுகள் : 
சம்பளம் 900 
வாடகை 100 


20,000 


40 
10,000 


கடன் 


மீதான 
வட்டி 


கைவச ரொக்கம் 
13,000 வங்கிவச 
20,000 ரொக்கம் 

பற்பல கடனா 

ளிகள் 
முன் கூட்டிச் 

செலுத்திய 
காப்பீடு 
சரக்கிருப்பு 
இயந்திரம் 20,000 
கழிக்க : தேய் 

மானம் 2,000 
1,250 

அறை 
கலன் 

1,500 
கழிக்க : 
தேய் 
மானம் 

90 


250 


18.008 


முதல் 


15,000 


கூட்டுக : 


நிகர 


இலாபம் 6,410 


21,410 


1,410 


+ 


கழிக்க : 
எடுப்புகள் 

4,800 


1 


- 


16,610 


. 


50,860 


50,860 . 


132 


எடுத்துக்காட்டு -2. - 

திரு . ரமேஷன் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட கீழ்க்காணும் விவரங்களிலிருந்து , 1965 டிசம்பர் 
31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார 
இலாப நட்டக் கணக்கையும் , அந் நா ளன்றைய இருப்பு 
நிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 


1 


35,000 
12,000 
4,700 


நிலமும் கட்ட 
படங்களும் 
ரொக்கம் 
கடனாளிகள் 
விற்பனை 
பெறுதற்குரிய 

மாற்றுச் சீட்டுகள் 
கொள்முதல் 


8,500 


1,300 


கூலி 


4.7,000 பொறிவகை 
2,300 புனைவுகள் 
3 , 800 அறைகலன் 
94,500 பயணச் 

செலவுகள் 
1,200 விற்பாண்மையர் 
16,800 கழிவு 
25 , 900 உள் ஏற்றிச்செல் 
5,200 
16,500 கட்டுமம் 

விளம்பரம் 
* 400 வங்கி 
500 கடன்கள் ( வரவு ) 
200 லாரிகள் 
* 
6,500 


செலவு 


கடனீந்தோர் 
சம்பளம் 
விற்பனைத் 

திருப்பம் 
தீயால் இழப்பு 
பெற்ற வட்டம் 


1 


400 

600 
1,800 
5,600 
42,400 
18,500 
65.009 


தாடக்கச் 


முதல் 


சரக்கிருப்பு 


ரூ . 850 


சரிக்கட்டுகள் 

பொறிவகை மீது 15 % தேய்மானம் நீக்குக . 
புனைவுகளில் மூன்றில் - ஒரு - பகுதியைப் போக்கெழுதுக . 
பணியாளர்களுக்கு 

கொடுபடவேண்டியதாக 
இருக்கிறது . 

விற்பாண்மையருக்குக் ( Salesman ) கழிவாக ரூ . 200 அதிக 
மாகத் தரப்பட்டிருக்கிறது . தீயால் ஏற்பட்ட இழப்பு முழு 
வதையும் ஏற்பதாகக் காப்பீட்டு நிறுமம் ஒப்பியுள்ளது . 

இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 3,700 என மதிப்பிடப்பட்டது . 


* 


இது 


500 


1 


133 
விடை 
விளக்கம் : தீயால் இழப்பு ரூ . 500 

தீயால் சரக்குகளுக்கு ஏற்பட்ட இழப்பு என இதை 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . பெரும்பாலும் 

இருப் 
பாய்வில் தோன்றாமல் , இருப்பாய்வுக்குக் கீழே ஒரு சரிக் 
கட்டுச் செய்தியாகவே தோன்றும் . இது 

இது ஒரு சரிக்கட்டுச் 
செய்தியாகத் தோன்றியிருப்பின் , நாம் செய்யவேண்டிய சரிக் 
கட்டுகளாவன : 
( 1 ) தீயால் இழப்பு க / கு பற்று 

500 
வியாபாரக் க / கு 

500 
( தீயால் ஏற்பட்ட இழப்பைக் 

கணக்கிற்குக் கொண்டுவருதல் ) 
( 2 ) இழப்பு முழுவதையும் காப்பீட்டு நிறுமம் 
ஏற்றால் : 
காப்பீட்டு நிறுமக் க / கு பற்று 

500 
தீயால் இழப்பு 
( தீ இழப்பைக் காப்பீட்டு 
நிறுமம் ஏற்பது குறித்த 
பதிவு ) 
குறிப்பு : ( அ ) பதிவுகள் 1 , 2 இவற்றை இணைத்துப் 

பார்க்கும் பொழுது தீயால் இழப்புக் 

கணக்கு முடிக்கப் பெறுவதைக்கவனி. 
( ஆ ) காப்பீட்டு நிறுமக் கணக்கு இருப்பு 

நிலைக் குறிப்பின் சொத்துகள் பகுதி 

யில் இடம்பெறும் . 
( 3 ) இழப்பின் ஒரு பகுதியை ( எடுத்துக்காட் 
டாக 

300 ஐக் ) காப்பீட்டு நிறுமம் 
ஏற்றால் : 
காப்பீட்டு நிறுமக் க / கு பற்று 300 
இலாப நட்டக் க / கு 

200 
தீயால் இழப்பு 

500 
( தீ இழப்பில் ஒரு பகுதியைக் 
காப்பீட்டு நிறுமம் ஏற்பதும் , 
எஞ்சிய பகுதியை இலாப 
நட்டக் கணக்கிற்கு மாற்று 

வதும் குறித்த பதிவு ) . 
இந்த எடுத்துக்காட்டில் தீயால் இழப்பு ரூ . 
இருப்பாய்.வில் தோன்றுவதால் , மேற்கூறிய சரிக்கட்டுப் பதிவு 
( 1 ) ஏற்கெனவே செய்யப்பட்டுவிட்டதாக எடுத்துக்கொள்ள 
வேண்டும் , 

இந்த இழப்பு முழுவதையும் காப்பீட்டு நிறுமம் ஏற் 
பதால் மேற்கூறிய 

மேற்கூறிய சரிக்கட்டுப் பதிவு ( 2 ) ஐச் செய்ய 
வேண்டும் . 


ரூ.500 


134 


திரு . இரமேஷன் என்பவரது 
1965 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , இலாப - நட்டக் கணக்கு 
பற்று 


வரவு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


தொடக்கச் 

சரக்கிருப்பு 
கொள் முதல் 

23,900 


விற்பனை 94,500 
6,500 
16,800 கழிக்க: 

விற்பனைத் 
திருப்பம் 400 


கூலி 


94.100 


கூட்டுக 
கொடுபட 
வேண்டியது 850 


இறுதிச் சரக் 
கிருப்பு 


3.700 


24,750 


உள் ஏற்றிச்செல் 


செலவு 


400 


. 


லாபம் 


மொத் 
கீ / இ 


49,350 


97,800 


97.800 


16,500 


மொத்த இலாபம் 
கீ / கொ 


49.350 


சம்பளம் 
பயணச் 

செலவுகள் 
விற்பாண்மையர் 
கழிவு 

1,300 


8,500 பெற்ற வட்டம் 


200 


கழிக்க : முன் - 
கூட்டிச் 
செலுத் 
தியது 


2000 


1,100 


600 
1,800 


கட்டுமம் 
விளம்பரம் 
பொறிவகைமீது 

தேய்மானம் 
போக்கெழுதப் 
பட்ட 
புனைவுகள் 


5,250 


1 


4,000 


| 


135 


பற்று 


வரவு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


தீயால் 

இழப்பு 500 
ழிக்க : காப் 
பீட்டு நிறு 
மம் ஏற்றுக் 
கொண்டது 500 


F 


1 : நிகர இலாபம் 

முதல் கணக் 
கிற்கு மாற்றப் 
படுதல் 


11,800 


49,550 


49,550 


1 


136 
திரு . இரமேஷன் என்பவரின் 
1965 டிசம்பர் 31 ஆம் நாளன்றைய 

இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


. 


5,200 ரொக்கம் 


2,300 


கடனீந்தோர் 
கடன்கள் 


5.600 


42,400 வங்கி 

பெறுதற்குரிய 

மாற்றுச் 
850 சீட்டுகள் 


கொடுபட 
வேண்டிய கூலி 


1 


- 


1,200 


முதல் 


65,000 


1 


3,800 


கூட்டுக : 


கடனாளிகள் 
காப்பீட்டு 
நிறுமம் 
( தீ இழப்பு ) 


நிகர 


லாபம் 11 , 8.09 . 


ப 


முன் கூட்டிச் 
76,800 

செலுத்திய 
விற்பாண்மை 

யர் கழிவு 
சரக்கிருப்பு 


3.700 


புனைவுகள் 12,000 
கழிக்க : 
போக் 
கெழுதப் 
பட்டது 4,000 


லாரிகள் 
அறைகலன் 


8.000 
18 , 500 
4,700 


வகை 


1 


பொறி 

35,000 
கழிக்க 15 % 

தேய் 
மானம் 5,250 


29.750 


. 


நிலமும் 
கட்டடங்களும் 


47,000 


1,25,250 


. 


1.25,250 


137 
எடுத்துக்காட்டு -3 
திரு . விநாயகம் 

என்பவரது 

ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட 1964 மார்ச் 31 ஆம் நாளன்றைய இருப்புகள் பின் 
வருமாறு : 


4 


திரு . விநாயகத் 

செலுத்திய வட்டி 

250 
தின் முதல் 

12,500 வாடகையும் 
அவரது 

வரிகளும் 

5,000 
எடுப்புகள் 

6,200 வெளித்திருப்பம் 5,000 
அறைகலனும் 

உள் திருப்பம் 

10,000 
பொருத்துகளும் 1,750 வெளி ஏற்றிச் 
தட்டச்சு 

1,200 செல் செலவு 

8,000 
கொள்முதல் 1,80,000 சம்பளம் 

11,000 
விற்பனை 2,35,000 விளம்பரம் 

1,200 
கொள்முதல் 

சைக்கிள் 

200 
மீதான லாரி 

தொடக்கச் 
வாடகை 12,000 சரக்கிருப்பு 

21,500 
பயணச் 

பற்பல 
செலவுகள் 900 கடனாளிகள் 

12,000 
பற்பல 

ஐயக் கடன் 
கடனீந்தோர் 10,000 ஒதுக்கு 

400 
காப்பீடு 500 ஈட்டிய கழிவு 

9,000 
பொதுச் 

அனுமதித்த 
செலவுகள் 600 வட்டம் 

5.000 
அஞ்சல் , தந்திச் 

கைவச ரொக்கம் 

450 
150 வங்கி மேல் 
வாராக் கடன் 500 வரைப்பற்று 

6,500 
செய்யவேண்டிய சரிக்கட்டுகளாவன : 
( 1 ) 1964 மார்ச் 31 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு 

ரூ .17.500 . 
( 2 ) கொடுபடவேண்டியவை : 

வட்டி ரூ .250 ; சம்பளம் ரூ.1,000 ; வாடகை 
ரூ .500 ; தணிக்கைக் கட்டணம் ரூ . 500 . 
முன்கூட்டிச் செலுத்திய செலவுகளாவன : 

காப்பீடு ரூ . 125 ; விளம்பரம் ரூ . 200 . 
( 3 ) பற்பல கடனாளிகள் மீது 5 % 

மீது 5 % அளவிற்கு ஐயக் 
கடன் ஒதுக்கு பேணுக . 
( 4 ) தேய்மானம் நீக்குக : அறைகலன் பொருத்துகள் 

மீது 10 % : சைக்கிள் மீது 15 % ; தட்டச்சு மீது 15 % . 
தக்க சரிக்கட்டுப் பதிவுகள் செய்து , 1964 மார்ச் 31 
ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நா ளன்றைய இருப்புநிலைக் 
குறிப்பையும் தயாரிக்க . 


செலவு 


138 


விடை 
சரிக்கட்டுப் பதிவுகள் 


யே . 


தேதி 


விவரம் , 


பற்றுத் 
தொகை 


வரவுத் 
தாகை 


1964 
மார்ச் 
31 


ரூ 
. 


17,500 


17,500 


. 


250 
1.000 

500 


500 


2,250 


325 . 


125 
200 


இறுதிச் சரக்கிருப்பு 

பற்று 
வியாபாரக் க / கு 
( இறுதிச் சரக்கிருப்பு 
பற்றிய பதிவு ) 
வட்டிக் ககு பற்று 
சம்பளக் க / கு 
வாடகைக் ககு 
தணிக்கைக் 
கட்டணக் க / கு 
கொடுபட வேண்டிய 
செலவுகள் காகு 
( கொடுபடவேண்டிய 
செலவுகள் குறித்த 
பதிவு ) 
முன்கூட்டிச் செலுத்திய 
செலவுகள் க / கு பற்று 
காப்பீடு க / கு 
விளம்பரம் 

க / கு 
( முன் கூட்டிச் 
செலுத்திய செலவுகள் 
குறித்த பதிவு ) 
இலாப - நட்டக் 

பற்று 
ஐயக் கடன் ஒதுக்கு 
( ஐயக் கடன் ஒதுக்கைக் 
கடனாளிகள் மீது 

மீது 5 % 
அளவிற்குப் பேணுவது 
குறித்த பதிவு ) 
தேய்மானம் 
க / கு 

பற்று 
அறைகலனும் 
பொருத்துகளும் / கு 
சைக்கிள் க / கு 
தட்டச்சு க / கு 
( இந்த சொத்துகள் 
மீதான தேய்மானம் 
நீக்குதல் குறித்த பதிவு ) 


க / கு 


( 


700 


700 


. 


| 


385 


1 


1.75 

30 
180 


ப 


139 


F. 


திரு . விநாயகம் என்பவரின் 
1964 மார்ச் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , இலாப - நட்டக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


2,35,000 


உள் 


ரூ . 
தொடக்கச் 

விற்பனை 
சரக்கிருப்பு 

21,500 
கொள் 

கழிக்க : 
முதல் 1,80,000 

திருப்பம் 10,000 
- கழிக்க 
வெளித் 
திருப்பம் , 5,000 
1.75,000 இறுதிச் 

. 
கொள்முதல் 

சரக்கிருப்பு 
மீ 
வாடகை 

12,000 
மொத்த இலாபம் 

34,000 


2,25,000 


17,500 


தான லாரி 


12,00 


7 


லாப- நட்டக் 
கணக்கிற்கு 
மாற்றப் 
படுகிறது 


2.42,500 


2.42,500 


சம்பளம் 1,000 


B 


4 


. கூட்டுக : 
கொடுபட 
வேண்டியது 1,000 


மொத்த இலாபம் 
- கீ / கொ 
ஈட்டிய கழிவு 


34,000 
9,000 


12,000 


வாடகையும் 

வரிகளும் 5,000 


கூட்டுக : 
கொடுபட 
வேண்டியது 


500 


5 . 


50 


140 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


வட்டி 


150 


கூட்டுக : 


- 


கொடுபட 
வேண்டியது 


250 


500 


காப்பீடு 


500 


கழிக்க : 


முன் கூட்டிச் 
செலுத்தியது 125 


. 


375 


விளம்பரம் 1.200 


கழிக்க : 


செலுத்தியது 200 


1,000 


( கொடுபட 
வேண்டிய ) 
தணிக்கைக் 
கட்டணம் 


500 


வெளி ஏற்றிச் 
செல் செலவு 


8,000 


பயணச் செலவுகள் 


900 


பொதுச் 
செலவுகள் 


600 


அஞ்சல் , தந்திச் 


செலவு 


150 


அனுமதித்த 
வட்டம் 


5.000 


141 


விவரம் 


தொகை 


விவரம் 


துகை 


ரூ . 


4 


ஐயக் கடன் 
ஒதுக்கு : 
புதிய ஒதுக்கு 


120000 x 5 

100 


- 600 


கூட்டுகா 
வாராக் கடன் 500 


1100 
கழிக்க : 
பழைய ஒதுக்கு 

400 


700 


தேய்மானம் : 
அறைகலன் 175 
தட்டச்சு 180 . 
சைக்கிள் 30 


385 


நிகர 


லாபம் 


7,390 


43,000 


43,000 


142 


திரு . விநாயகம் என்பவரது 
1964 மார்ச் 31 ஆம் நாளன்றைய 
இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


ரூ . 


450 


கைவச ரொக்கம் 
10,000 பற்பல கட 

னாளிகள் 12,000 
6,500 கழிக்க : ஐயக் 

கடன் ஒதுக்கு 600 


11,400 


பற்பல 

கடனீந்தோர் 
வங்கி மேல் 

வரைப்பற்று 
கொடுபட 
வேண்டிய 
செலவுகள் : 
சம்பளம் 1,000 
வட்டி 250 

500 
தணிக்கைக் 
கட்டணம் 500 


முன்கூட்டிச் 
செலுத்திய 
செலவுகள் : 
காப்பீடு 125 
விளம்பரம் 200 


வாடகை 


325 
17,500 


சரக்கிருப்பு 
2 , 250 அறைகலன் 
- பொருத் 

1750 
கழிக்க : தேய் 
மானம் 

175 


முதல் 


12,500 


துகள் 


கூட்டுக : 

நிகர 
இலாபம் 7,390 


1,575 


தட்டச்சு 1,200 
கழிக்க : தேய் 

மானம் 1801 


19 , 890 


1,020 


200 


கழிக்க : 
எடுப்புகள் 6,200 


சைக்கிள் 

கழிக்க ! தேய் 
13,690 

மானம் 


30 


170 


32,4401 


ரூ 


ரூ 


32,440 


143 


எடுத்துக்காட்டு 4 
திரு . பால் என்பவரது ஏடுகளி லிருந்து 

ஏடுகளி லிருந்து எடுக்கப்பட்ட 
1963 ஜூன் 30 ஆம் நா ளன்றைய இருப்புகள் பின் வருமாறு : 


ரூ . 


25,000 


10,000 


1,000 
2,20,000 


15,000 
3,00,000 


திரு . பால் 
என்பவரின் 
முதல் 
அவரது 

எடுப்புகள் 
கட்டடங்கள் 
பொறியும் 

இயந்திரமும் 
அறைகலனும் 
பொருத்து 
களும் 
லாரி 
வியாபாரக் 

கடனீந்தோர் 
கொள்முதல் 
மீதான 
சத்தமும் 
வரியும் 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
சம்பளம் 


பெற்ற 

கடன்கள் 
5,000 பற்பல கட 

னாளிகள் 
3,600 வைப்புகள் 
15,000 ( பற்று ) 

கொள்முதல் 
15,000 தொடக்கச் 

சரக்கிருப்பு 

விற்பனை 
4 , 000 உள் ஏற்றிச் 
10,000 

செல் செலவு 

காப்பீடு 
5,000 விற்பனை 

மீதான கழிவு 
ஐயக் கடன் 

ஒதுக்கு 
25,000 கடனாளிகள் 
25,000 

மீதான 
1,000 வட்ட ஒதுக்கு 
6 , 6.00 வாடி. 

க் 

கை 
20,000 யருக்கு 

அனுமதித்த 
1.000 வட்டம் 


2,000 

500 


1,000 


300 


150 


கூலி 


1,500 


கைவச 


ஒளியாக்கச் 

செலவுகள் 
வரிகளும் 

உரிமங்களும் 
அஞ்சல் , தந்திச் 


150 


1,200 


ரொக்கம் 
வங்கியரிடம் 
மேல் வரைப் 


செலவு 


150 


பற்று 


24,750 


பொதுக் 

கட்டணங்கள் 
செலுத்திய வட்டி. 


700 
2 , 250 


லாரி பேணுகைச் 


செலவு 


3,500 


144 


சரிக்கட்டுகள் : 
( 1 ) கைவசச் சரக்கிருப்பு ( 30-6-1963 அன்று ) 

ரூ .20,000 . 
( 2 ) கொடுபடவேண்டியவை : 
( அ ) சம்பளம் 

600 
( ஆ ) கூலி 

1,000 
( இ ) கடன் மீதான வட்டி 500 

மேல் வரைப்பற்று மீதான வட்டி ரூ . 250 
( ஈ ) லாரி பேணுகைச் செலவு 500 
( 3 ) முன் கூட்டிச்செலுத்திய காப்பீடு ரூ . 125 
( 4 ) கடனாளிகள் மீது ஐயக் 

கடன் 

ஒதுக்கு 5 % ம் . 
வட்ட ஒதுக்கு 

2 % ம் 

பேணுக . 
( 5 ) தேய்மானம் நீக்க வேண்டுவது : 

கட்டடங்கள் 5 % ம் ; 
பொறியும் இயந்திரமும் 10 % ; 
லாரி 25 % 


| 


1 


அவரது 1963 ஜூன் 30 ஆம் நாளோடு 

30 ஆம் நாளோடு முடிவுறும் 
ஆண்டுக்குரிய வியாபார . இலாப நட்டக் கணக்கையும் . 
அந்நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


145 
டை 

திரு . பால் என்பவரின் 
1963 ஜூன் 30 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , இலாப.நட்டக் கணக்கு 
யற்று 

வரவு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


3,00,000 


20,000 


கூலி 


தொடக்கச் 

விற்பனை 
சரக்கிருப்பு 

15,000 சரக்கிருப்பு 
கொள்முதல் 

2,20,000 ( 30-6-63 ) 
கொள்முதல் 

மீதான 
சத்தமும் 
வரியும் 

25,000 
20,000 
கூட்டுக : 
கொடுபட 
வேண்டி 
யது 1,000 

21,0.00 
உள் ஏற்றிச்செல் 

2,000 
மொத்த இலாபம் 

37,000 
லாப - தட்டக் 
கணக்கிற்கு 
மாற்றுதல் 


செலவு 


3,20,000 


8,20,000 


சம்பளம் 


6,600 


மொத்த இலாபம் 
கீ / கொ 


37.000 


கூட்டுக : 
கொடுபட 
வேண்டி 


600 


7,200 


செலுத்திய 
வட்டி 

2,250 
கூட்டுக : 

கொடுபட 
வேண் 
டியது 

500 


2,750 


க.ப .-- 10 


146 


1 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ 


மேல் வரைப்பற்று 
மீதான வட்டி 
( கொடுபட 
வேண்டியது ) 
லாரி பேணுகைச் 
செலவு 

3,500 


250 


கூட்டுக : 
கொடுபட 


வேண்டி 


யது 


500 


4,000 


காப்பீடு 


500 


கழிக்க : முன் 
கூட்டிச் 
செலுத்தி 


யது 


125 


375 


வெளி ஏற்றிச் 
செல் செலவு 


1,000 


ஒளியாக்கச் 


செலவு 


1,000 


வரிகளும் 

உரிமங்களும் 
அஞ்சல் - தந்திக் 


1,200 


செலவு 


150 


பொதுக் கட்ட 

ணங்கள் 
விற்பனை மீதான 
கழிவு 


750 / 
1,000 


ஐயக் கடன் 

ஒதுக்கு : 
புதிய ஒதுக்கு 

5 
10000x 

100 

500 


1 


147 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


கூட்டுக : 
வாராக்கடன் 


500 
கழிக்க : பழைய 
ஒதுக்கு 300 

200 
கடனாளிகள் 

மீதான வட்ட 
ஒதுக்கு : 
புதிய ஒதுக்கு 
9500x 

180 

237 : 50 
கூட்டுக : 
வாடிக்கை 
யருக்கு 
அனு 
மதித்த 
வட்டம் 1500.00 


1737.50 


கழிக்க : 


பழைய 


ஒதுக்கு 150.00 


1,587.50 


தேய்மானம் : 
கட்டடங்கள் 750 
பொறி 

இயந்திரம் 1500 
அறைகலன் - 


பொருத் 


துகள் 


400 
2500 


லாரி 


5,150 


நிகர 

இலாபம் . 
முதல் கணக் 
கிற்கு மாற்று 


தல் 


10387.50 


37,000 


37,000 


148 


திரு . பால் என்பவரின் 
1963 ஜூன் 30 - ஆம் நாளன்றைய 

இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


பை . 


150 00 
1,000 00 


வேண்டிய 


கைவச 
வியாபாரக் 

ரொக்கம் 
கடனீந்தோர் 5,000 00 வைப்புகள் 

பற்பல கட 
வங்கி மேல் 24,750 00 

னாளிகள் 
வரைப்பற்று 

10,000 
கொடுபட 

கழிக்க : ஐயக் 

கடன் 
செலவுகள் : 

ஒதுக்கு 500 
சம்பளம் 600 
1,000 

9500 

கழிக்க : வட்ட 
பேணுகை500 

ஓதுக்கு 237.50 
மேல் வரைப் 

முன் கூட்டிச் 
மீதான 

செலுத்திய 
வட்டி 250 

காப்பீடு 
கடன் 

சரக்கிருப்பு 
மீ தான வட்டி 2 , 850 00 

10,000 
500 

கழிக்க : தேய் 

மானம் 2500 


கூவி 
லாரி 


| 


9,262 50 


பற்று 


125.00 
20,000 09 


லாரி 


7,500 00 


பெற்ற கடன் 
முதல் 5,000 
கூட்டுக : 


25,000 00 அறை 

கலன் 4,000 
கழிக்க : தேய் 

மானம் 400 


நிகர 


இலாபம் 

10,387.50 


3,600 00 


15,387.50 


திரம் 


பொறி - 
யந் 

15,000 
கழிக்க : தேய் 
மானம் 1,500 


கழிக்க : 
எடுப் 
புகள் 3,600.00 


13,500 00 


கட்ட 
11,787 50 டங்கள் 15,000 

கழிக்க : தேய் 

மானம் 756 


14,250 00 


S 


1 


ரூ . 


69,387 50 


ரூ . 


69,387 50 


149 


எடுத்துக்காட்டு -5 

திரு . ஆலவாயன் என்பவரது ஏடுகளிலிலிருந்து எடுக்கப் 
பட்ட கீழ்க்காணும் விவரங்களிலிருந்து 1966 மார்ச் 31 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்பு நிலைக் 
குறிப்பையும் தயாரிக்க : 


2 


. 


முதல் 


வங்கிவச ரொக்கம் 
கைவச ரொக்கம் 
கட்டடங்கள் 


ரூ . 
50,000 
2,000 

* 500 
30,000 
15,000 
10,000 


கூலி 


சம்பளம் 


வாடகை 


1,800 


1,200 


உள்ளூர் வீதங்கள் 
அச்சு - எழுது 

பொருள் 
சரக்கிருப்பு 

( 1-4-65 ) 
கொள்முதல் 
காப்பீடு 
இயந்திரம் 
எடுப்புகள் 
பயணச் 

செலவுகள் 
கடன்கள் 


நிலம் 

13,500 
விற்பனை 

1,25,000 
உள் ஏற்றிச் 
செல் செலவு 

800 
எரிவளி ( Gas ) 

2,200 
பற்பல 

கடனீந்தோர் 12,200 
பற்பல 

கடனாளிகள் 15,000 
கொள்முதல் 
திருப்பம் 

2,000 
விற்பனைத் 
திருப்பம் 

1,500 
பெறுதற்குரிய 

மாற்றுச் சீட்டுகள் 4,000 
பெற்ற வட்டம் 

400 
அனுமதித்த 
வட்டம் 

500 
அறைகலன் 

3,000 


8,000 
70,000 

800 
12,000 
6 , 000 


1,800 
1,000 


வகை 


தேவையான சரிக்கட்டுகள் 
( அ ) முன்கூட்டிச் செலுத்திய காப்பீடு ரூ . 200 . 

இயந்திரத்தின் மீது 10 % ம் , அறைகலன் மீது 
5 % ம் தேய்மானம் நீக்குக . 
3 % வீதத்தில் முதல் மீது வட்டிக்குச் 

செய்க . 
( ஈ ) கொடுபட வேண்டிய செலவுகள் : 

( 1 ) கூலி ரூ . 800 ; ( 2 ) சம்பளம் ரூ . 600 . 
( உ ) வாராக் 

ரூ . 1000 ஐப் 

போக்கெழுதுக : 
கடனாளிகள் மீது 3 % அளவிற்கு ஐயக் கடன் 

ஒதுக்கு உருவாக்குக . 
( ஊ ) இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு ரூ .10,000 ஆகும் . 


கடன் 


150 ) 
விடை 

திரு . ஆலவாயன் என்பவரின் 
1966 மார்ச் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , இலாப - தட்டக் கணக்கு 
பற்று 


வரவு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ 


. 


8,000 விற்பனை 

1,25,000 
கழிக்க : 


தொடக்கச் 

சரக்கிருப்பு 
கொள் 

முதல் 70,000 
கழிக்க : 

கொள் 
முதல் 
திருப்பம் 2,000 


விற் 


பனைத் 
திருப்பம் 1,500 


1.23,500 | 


68,000 


கூலி 


15,000 


இறுதிச் சரக் 
கிருப்பு 


10,000 


கூட்டுக : 
கொடுபட 
வேண்டியது 800 


5 


15.80 


15,800 


உள் ஏற்றிச்செல் 
செலவு 


800 


. 


எரிவளி 


2,200 


மொத்த 


இலாபம் 
கீஇ 


38,700 


1,33,500 


1,33,500 

மொத்த இலாபம் 
சம்பளம் 10,000 

கீ / கொ 

பெற்ற வட்டம் 
கூட்டுக : 

கொடுபட 
வேண்டியது 600 

10.600 


38,700 

400 


151 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


வாடகை 
உள்ளூர் 
விதங்கள் 


1,800 


அச்சு - எழுது 
பொருள் 


1,200 


| 


காப்பீடு 


800 


கழிக்க : 
முன் கூட்டிச் 
செலுத்தியது 200 


600 


அனுமதித்த 
வட்டம் 


500 


பயணச் 


செலவுகள் 


1,800 


தேய்மானம் : 
இயந்திரம் 1,200 
அறை 
கலன் 


. 


T 


1,350 


முதல் மீதான 


வட்டி 


1,500 


வாராக் கடன் 


1,000 


ஐயக் கடன் 
ஒதுக்கு 

3 
14000x 

100 


420 


18,330 


நிகர இலாபம் 

முதல் கணக் 
கிற்கு மாற்றுதல் 


| 


39,100 


39,100 


152 


1 


திரு . ஆலவாயன் என்பவரது 
1966 மார்ச் 31 ஆம் நாளன்றைய 
இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 
500 


2,000 


பற்பல கடனீந் 

தோர் 
கொடுபட 
வேண்டிய 
செலவுகள் : 
கூலி 

800 
சம்பளம் 600 


4,000 


கைவச ரொக்கம் 
12 , 200 வங்கிவச 
வ 

ரொக்கம் 
பெறுவதற்குரிய 

மாற்றுச் 
சீட்டுகள் 

பற்பல 
1,400 கடனாளிகள் 

15,000 
10,000 கழிக்க : 

வராக் கடன் 
( புதியது ) 1,000 


கடன்கள் 
முதல் 

50,000 
கூட்டுக : 
முதல் மீது 

1,500 
நிகர 
இலாபம் 

18, 330 


வட்டி 


69,830 
கழிக்க : 
எடுப்புகள் 

6,000 


14,000 
கழிக்க : 
ஐயக் கடன் 
ஒதுக்கு 420 

13,580 
முன்கூட்டிச் 

செலுத்திய 
காப்பீடு 

200 
சரக்கிருப்பு 
63,830 ( 31-3-1966 ) 10,000 

அறைகலன் 3,000 


கழிக்க : தேய் 
மானம் 


150 


2,850 


இயந்திரம் 


12,000 


கழிக்க : தேய் 
மானம் 1,200 

10,800 


கட்டடங்கள் 
நிலம் 


30,000 
13,500 


87,430 


87 , 43 ) 


153 


எடுத்துக்காட்டு -- 6 

திரு . நந்தராஜன் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட பின்வரும் விவரங்களிலிருந்து . 1964 டிசம்பர் 31 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , 

இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய 

இருப்பு நிலைக் 
குறிப்பையும் தயாரிக்க ; 


ரு 


ரூ . 
2,000 


1.600 


8,320 
12,600 

1,200 
7,500 


ரொக்கம் 
சரக்கிருப்பு 

( 1-1-1964 ) 
சம்பளம் 
விளம்பரம் 
கடனீந்தோர் 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
வங்கி மேல் 

வரைப்பற்று 
விற்பனை 
கொள்முதல் 

திருப்பம் 
கட்டுமம் 


பயணச் 

செலவுகள் 
விற்பனைத் 

திருப்பம் 
பெற்ற வட்டம் 
வாராக் கடன் 
கூலி 
நிலம் 
பொறிவகை 
அறைகலன் 
லாரிகள் 
கடனாளிகள் 
கடன்கள் 


600 


200 
300 

100 
10,200 
13,200 
18,500 . 
2,500 
8,000 
5 , 800 
10,000 
20.620 
15,200 


3,700 
58,000 


400 
500 


முதல் 


கொள்முதல் 


சரிக்கட்டுகள் 

( 1 ) பொறிவகை மீது 20 % ம் , நிலத்தின் மீது 2 % ம் தேய் 
மானம் நீக்குக ( 2 ) கடனாளிகள் மீது 3 % அளவிற்கு ஐயக் 
கடன் ஒதுக்கு உருவாக்குக . ( 3 ) புதியதாக எடுத்த காப்பீட்டுத் 
திட்டாவணத்தின் (Insurance Policy ) கீழ் ரூ .300 கொடுபட 
வேண்டியதாக இருக்கிறது . ( 4 ) பணியாட்கள் ரூ .200 அளவிற் 
குப் பயணச் செலவுகள் என மிகையாகப் பெற்றுள்ளனர் . 
( 5 ) இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 7,500 என மதிப்பிடப்பட்டது , 


154 ) 


விடை 


திரு . நந்தராஜன் என்பவரின் 
1964 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , இலாப நட்டக் கணக்கு 


பற்று 


வரவு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


ரூ . 


விற்பனை 58,000 


தொடக்கச் 
சரக்கிருப்பு 


8,320 


கொள்முதல் 5,200 


15,200 
கழிக்க : 
கொள் முதல் 

திருப்பம் 400 


கழிக்க : 
விற்பனைத் 
திருப்பம் 200 


57,800 


14,800 


கூலி 


10,200 இறுதிச் சரக் 

கிருப்பு 


7 , 500 


மொத்த இலாபம் 
கீஇ 


31,980 


65,300 


65,300 


155 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


- சம்பளம் . 


31,980 


விளம்பரம் 


12,600 மொத்த 

இலாபம் கீ / கொ 
1,200 

பெற்ற வட்டம் 
500 


300 


கட்டுமம் 
பயணச் 

செலவுகள் 1,600 
--கழிக்க: 

முன்கூட் 
டிச் செலுத் 

200 


தியது 


1,400 


வாராக் கடன் 


100 


* 


தேய்மானம் : 
பொறி 

வகை 3,700 
நிலம் 

264 


- காப்பீடு 


3,964 

300 


ஐயக் கடன் 

ஒதுக்கு 
5800 x 3 


100 


174 


நிகர இலாபம் 
முதல் கணக் 
கிற்கு மாற்றப் 
படுதல் 


12,042 


32,280 


32,280 


* 


156 


திரு . நந்தராஜன் என்பவரின் 
1964. டிசம்பர் 31 ஆம் நாளன்றைய 

இருப்புநிலைக் குறிப்பு . 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


| 


ரூ . 


7,500 ரொக்கம் 


2,000 


600 


கடனீந்தோர் 
கொடுபட 
வேண்டிய 
காப்பீடு : 
வங்கி மேல் 

வரைப் பற்று 
கடன்கள் 

20,620 
கூட்டுக : 
நிகர 

லாபம் 12,042 


பெறுதற்குரிய 
300 மாற்றுச் 

சீட்டுகள் 
3,700 
10,000 / கடனா 

ளிகள் 5,800 
கழிக்க : 
ஐயக் கடன் 

ஒதுக்கு 174 


முதல் 


5,626 


32,662 முன்கூட்டிச் 

செலுத்திய 
பயணச் செலவு 


கள் 


200 


7,500 


சரக்கிருப்பு 
லாரிகள் 


8,00.0 


2,500 


அறைகலன் 
பொறி 

வகை 18,500 
கழிக்க : தேய் 
மானம் 3,700 


14 , 800 


நிலம் 13,200 
கழிக்க : தேய் 
மானம் 

264 


12 , 936 


54. 162 


54,162 


157 


எடுத்துக்காட்டு - 7 

பின்வரும் 1962 டிசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப் 
பாய்வு திரு . உமாசங்கர் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்டது : 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


. 


ரூ 
20,000 


10,000 


வண்டி 


6,000 
2,00,000 
5,000 

700 


។ 


ரூ . 
எடுப்புகள் 

7,500 முதல் 
அறைகலன் 

பற்பல 
பொருத்துகள் 

1,000 கடனீந்தோர் 
தட்டச்சு 

750 10 % வீதம் 
சைக்கிள் 

200 பெற்ற கடன் 
மோட்டார் 

விற்பனை 

16,500 வெளித் திருப்பம் 
பற்பல 

ஈட்டிய வட்டம் 
கடனாளிகள் 

20,000 ஐயக் கடன் 
கொள்முதல் 

1,20,000 ஒதுக்கு 
தொடக்கச் 
சரக்கிருப்பு 

20,000 
கேளிக்கைச் செலவு 

600 
சில்லறைச் செலவு 

300 
வட்டி 
( 30-10-1962 
முடிய 
செலுத்தியது ) 

450 
வாராக் கடன் 

250 
உள் திருப்பம் 

20,000 
சம்பளம் 

8,500 
15.000 

3,300 
அனுமதித்த 
வட்டம் 

500 
அனுமதித்த 
கழிவு 

1,000 
அஞ்சல் - தந்திச் 
செலவு 

180 
உள் ஏற்றிச்செல் 

3,000 
வெளி ஏற்றிச்செல் 

1,000 
கைவச ரொக்கம 

300 
வங்கிவச 
ரொக்கம் 

1,700 


கூலி 


வாடகை 


1 


| 


செலவு 


செலவு 


. 


2,42,030 


2,42,030 


158 


1 


கூலி 
- 


சரிக்கட்டுகள் 

( 1 ) 31-12-1962 அன்றைய சரக்கிருப்பு ரூ . 8,000 
( 2 ) கொடுபடவேண்டிய செலவுகளாவன : 
சம்பளம் - ரூ .500 ; வாடகை -ரூ.300 ; 

ரூ 
ரூ . 1,000 ; இரண்டு மாதங்களுக்குரிய வட்டி . 
( 3 ) கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் 

ஒதுக்கைப் பேணுக . 
- ( 4 ) அறைகலன்- பொருத்துகள் 

10 % ம் , தட் 
டச்சு 

மீது 15 % ம் , சைக்கிள் 
மோட்டார் வண்டி மீது 20 % ம் தேய்மானம் 

நீக்குக . 
( 5 ) முதல் மீது 6 % அளவிற்கு வட்டி விதிக்க ; எடுப்பு 

கள் மீது வட்டி விதிக்க வேண்டுவதில்லை . 


மீது 


மீது 


15 % ம் , 


1 


| 


1962 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக் 
குரிய வியாபார , இலாப நட்டக் கணக்கையும் , அந் 
நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 
விடை 

திரு . உமாசங்கரின் 
1962 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார இலாப - நட்டக் கணக்கு 
பற்று 

வரவு 


1 


விவரம் 


தாகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


ரூ . 


1 


தொடக்கச் 
சரக்கிருப்பு 
கொள் 


20.000 


விற்பனை 
2,00,000 

000 
கழிக்க : 

விற்பனைத் 
திருப்பம் 

20,000 


முதல் 


000 


1,20,000 
கழிக்க : 
கொள் 


1,80,000 


முதல் 


திருப்பம் 5,000 

11,15,000 இறுதிச் 

சரக்கிருப்பு 


8,000 


+ 


. 


> 
கே 


+2 


> 


* 


* 4 


. 


159 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


கூலி 


15,000 
கூட்டுக : 

கொடுபட 


வேண்டி 
யது 


1,000 


16,000 


உள் ஏற்றிச் செல் 


|| 


3,000 


செலவு 
மொத்த 

லாபம் 


இலாப 


நட்டக் 


கணக்கிற்கு 
மாற்றப் 
படுதல் 


. 


34,000 


1.88,000 


1,88.000 


மொத்த 


சம்பளம் 8.500 
கூட்டுக : 
கொடுபட 
வேண்டியது 500 


இலாபம் 
கீ / கொ 
ஈட்டிய வட்டம் 


34,000 

700 


9.000 


வாடகை 3,300 
கூட்டுக : 
கொடுபடவேண் 


டியது 300 


3 , 600 


வட்டி 450 
கூட்டுக : 
கொடுபட 
வேண்டி 

100 


550 


500 


அனுமதித்த 

வட்டம் 
அனுமதித்த 

கழிவு 
அஞ்சல் 
தந்திச் 


1,000 


செலவு 


180 


வெளி ஏற்றிச் 
செல் செலவு 


1,000 


160 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


ரூ . 


பை . 


பை . . 


. 


60000 


30000 


கேளிக்கைச் 

செலவு 
சில்லறைச் 

செலவு 
முதல் மீதான 

வட்டி 
ஐயக் கடன் 
ஒதுக்கு : 


1,200 00 


புதிய 
ஒதுக்கு 1,000 


கூட்டுக : 
வாராக் 


கடன் 


250 


1,250 
கழிக்க : 

பழைய 
ஒதுக்கு 

330 


920 00 


தேய்மானம் : 

அறை 
கலன் 100.00 
தட் 
டச்சு 112.50 
சைக்கிள் 

30.00 
மோட் 
டார் 


* 


வண்டி 


3 , .300.00 


3,542 50 


நிகர இலாபம் - 

முதல் கணக் 
கிற்கு மாற்றப் 
படுதல் 


12,307 50 


. 


34,700 00 


34,700 00 


161 
திரு . உமாசங்கரின் 
1962 டிசம்பர் 31 ஆம் நாளன்றைய 

இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


பை . 


கைவச 


30000 


1,70000 


பற்பல 

கடனீந்தோர் 10,000 00 ரொக்கம் 
கொடுபட 

வங்கிவச 
வேண்டிய 

ரொக்கம் 
செலவுகள் : 

பற்பல 
சம்பளம் 500 

கடனா 
வாடகை 3000 

ளிகள் 
1,000 

20,000 
கடன்மீது 

கழிக்க 
வட்டி 1001 

1,900 00 கடன் 


கூலி 


ஐயக் 


ஒதுக்கு 1,000 


19,000 00 
8,000 00 


பொருத் 


துகள் 


முதல் 


96000 


10 % வட்டிக் 

குக் கடன் 6,000 00 சரக்கிருப்பு 
முதல் 

அறைகலன் - 
20.000.00 

1,000 

கழிக்க : 
கூட்டுக : 

தேய் 

மானம் 100 
மீதான 
வட்டி 1,200.00 
நிகர 

தட்டச்சு 
லா 

750.00 
பம் 12,307.50 

கழிக்க : 
தேய் 

மானம் 112.50 
33 , 507.50 

சைக்கிள் 

200 
கழிக்க : 

கழிக்க : 
எடுப் 

தேய்மானம 30 ) 
புகள் 7,500.00 

26,007 50 மோட் 

டார் 
வண்டி 16,500 
கழிக்க : தேய் 
மானம் 3,300 


637 50 


17000 


13,200 00 


ரூ . 


43,907 50 


ரூ . 


43,907 50 


க.ப. - 11 


162 


கணக்குகள் 


கொடுக்கப்படவேண்டியவை , முன்கூட்டிச் செலுத்தியவை 

ஆகிய சரிக்கட்டுகள் கொண்ட பயிற்சிகள் 


ம 


வினா எண் 1 


பின்வரும் இருப்புகள் பட்டியைக்கொண்டு , இருப்பாய்வு 
வியாபாரக் கணக்கு , இலாப நட்டக் கணக்கு , 1959 மார்ச் 
31 ஆம் நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றைத் 


தயாரிக்க : 


ரூ . 


16.000 
1,300 


பழுதுபார்ப்புச் 


செலவு 


300 


கொள்முதல் 
வட்டம் ( பற்று ) 
சம்பளமும் 

கூலியும் 
விற்பனை 
பயணச் 

செலவுகள் 
உள் ஏற்றிச் செல் 


8,500 
30,000 


4,000 
1,500 


500 


500 


செலவு 


150 
325 


| 


பல்வகைச் 

செலவுகள் 
கட்டடங்கள் 
இயந்திரம் 
குதிரைகளும் 

வண்டிகளும் 
வியாபாரச் 
சரக்கிருப்பு 
( 1-4-1958 ) 
முதல் 
பற்பல 
கடனாளிகள் 
பற்பல 

டனீந்தோர் 


காப்பீடு 
கழிவு 
வாடகை- உள்ளூர் 

வீதங்கள் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச 
ரொக்கம் 


5,900 
13,750 


500 
25 


3,250 


2,770 


2,100 


பின்வருவனவற்றிற்கு வகை செய்க : 
( அ ) சம்பளம் கூலி இவற்றிற்கான பொறுப்பு 

( அதாவது கொடுபட வேண்டியது ) 


30 


. 


( ஆ ) பயன் தீரா வாடகை உள்ளூர் வீதங்கள் 

( அதாவது முன்கூட்டிச்செலுத்தியது ) 


( இ ) 1959 மார்ச் 31 ஆம் நாளன்றைய சரக் 

கிருப்பு 


6,500 


விடை : ( மொ . இ 

ரூ . 14,325 ; நி . இ . ரூ .2,075 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 18.575 ) 


163 


வினா எண் 2 


திரு . ராம்கோபா லின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட 
1957 டிசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப்புகள் பின் 
வருமாறு : 


ரூ 


ராம்கோபாலின் 

முதல் 
வட்டி ( பற்று ) 
அலுவலக 
வாடகை 


3,000 ! 


20,000 


வரிகள் - கசப்பீடு 


பொறி - 


2,000 


இயந்திரம் 
பற்பல 
கடனாளிகள் 


40,000 


பெறுதற்குரிய 
40,000 மாற்றுச் 
1,500 / சீட்டுகள் 

பற்பல 
500 கடனீந்தோர் 
200 வங்கி இருப்பு 

( வரவு ) 
20,000 தொழில் வளாகம் 

( Premises ) 
40,000 வளாக அடை 
30,000 மானத்தின் 

மீது கடன் 
5,000 ஏடுகள்- எழுது 
7,000 பொருள் 

இருப்பு 

அலுவலகச் 
4,000 

செலவுகள் 
1,000 விற்பனை 
1,000 கொள்முதல் 


கூலி 


30.000 


500 


சரக்கிருப்பு 

( 1-1-1957 ) 
சம்பளம் 
செலுத்தற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
டு கருவிகள் 
கைவச ரொக்கம் 


700 
90.400 
42,000 


31 ஆம் 


இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு ரூ 8,000 ஆகும் . கொடு 
பட வேண்டிய கூலி ரூ .600 ; கொடுபடவேண்டிய சம்பளம் 
ரூ .200 ; கொடுபடவேண்டிய வாடகை ரூ .150 . முன்கூட்டிச் 
செலுத்திய காப்பீடு ரூ .50 . 
தக்க சரிக்கட்டுப் பதிவுகள் செய்து , 1957 டிசம்பர் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார 
லாப - நட்டக் கணக்கு , அந் நாளன்றைய இருப்புநிலைக் 
குறிப்பு ஆகியவற்றைத் தயாரிக்க . 

உதவிக் குறிப்பு ( Hints ) : வட்டி ( பற்று ) என்பது ஒரு 
செலவு ; எனவே அது இலாப நட்டக் கணக்கில் பற்றுப் 
பகுதியில் தோன்றவேண்டும் . 

வங்கி இருப்பு ( வரவு ) : இஃது ஒரு பொறுப்பு . 
தொழில் வளாகம் ( Business Premises ) இது ஒரு சொத்து . 

அடைமானத்தின் மீது கடன் : இது 
பொறுப்பு . ஏடுகள் எழுதுபொருள் இருப்பு : 
சொத்து . 
டை ; ( மொ . இ . ரூ . 26,800 : நி . ரூ . 16,600 ; 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ..1,13,550) . 


வளாக 


164 


வினா எண் 


3 


1970 திசம்பர் 31 ஆம் நாளன்று திரு . எஸ் . 

திரு . எஸ் . குமார் 
என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்பாய்வு பின் 
வருமாறு : 


முதல் 


இயந்திரம் 
வங்கிவச ரொக்கம் 
கைவச ரொக்கம் 


9,000 
16,000 


4,000 
1,000 

500 
1,000 
8,000 


விற்பனை 
பற்பல கடனீத் 

தோர் 
பெற்ற வட்டி 


கூலி 


4,500 

300 


கொள்முதல் 
சரக்கிருப்பு 

( 1-1-1970 ) 
பற்பல கடனாளிகள் 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுகள் 


6,000 
4,400 


வாடகை 


கழிவு 
பொதுச் செலவுகள் 
சம்பளம் 


2,900 

450 
250 
800 
500 


29,800 


29,800 


} 


சரிக்கட்டுகள் 


100 


150 


மிகையாகச் செலுத்திய கூலி 
( ஆ ) முன்கூட்டிச் செலுத்திய வாடகை 
( இ ) கொடுபடவேண்டிய கழிவு 
{ ஈ ) கனிந்த நிலையில் வரவேண்டிய 

வட்டி 


75 


125 


( உ ) 


31-12-1970 அன்று சரக்கிருப்பு 


8,000 


31-12-1970ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார , இலாப - நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 
விடை : ( மொ . இ . ரூ . 9,100 ; நி . இ . ரூ . 7,600 ; 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 21,175 ) 


| 


165 


வினா எண் 

1972 திசம்பர் 31 ஆம் நாளன்று திரு . எஸ் . சுகுமார் 
என்பவரின் ஏடுகளிலிருந்து 

ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்பாய்வு பின் 
வருமாறு : 

பற்று 

வரவு 


ரூ . 


ரூ 
. 


640 
6.250 
7,500 


12,500 


125 


. 


: 
: 


3,800 


. 


2,700 


- 
- 


3.460 
5,475 


15,450 
2 , 850 


அறைகலன் - பொருத்துகள் 
மோட்டார் வண்டிகள் 
கட்டடங்கள் 
முதல் 
வராக் கடன் 
பற்பல கடனாளிகள் 
பற்பல கடனீந்தோர் 
சரக்கிருப்பு ( 1-1-1972 ) 
கொள்முதல் 
விற்பனை 
வங்கி மேல்வரைப்பற்று 
விற்பனைத் திருப்பம் 
கொள்முதல் திருப்பம் 
விளம்பரம் 
வட்டி 
கழிவு 
ரொக்கம் 
வருமான வரி 
காப்பீடு 
பொதுச் செலவுகள் 
சம்பளம் 


200 


125 


450 


118 


375 


650 

250 
1,000 

782 
3,390 


. 
. 


34,000 


34,000 


சரிக்கட்டுகள் 
( அ ) 31-12-1972 அன்றைய சரக்கிருப்பு ரூ .3,500 . 
( ஆ ) வங்கி மேல்வரைப்பற்று மீது கொடுபட வேண்டிய 

தாக உள்ள வட்டி ரூ . 100 . 

கொடுபடவேண்டிய சம்பளம் ரூ . 300 . 
( ஈ ) ஒரு காலாண்டுக்குரிய காப்பீட்டுத் தொகை முன் 

கூட்டிச் செலுத்தப் பட்டிருக்கிறது . 
பெற்ற கழிவில் மூன்றிலொரு பகுதி அடுத்த ஆண்டு 
செய்ய வேண்டிய பணியைச் சார்ந்தது . 


166 


உதவிக் குறிப்பு ( அ ) காப்பீட்டில் + பகுதியாகிய ரூ . 250 

முன் கூட்டிச் செலுத்திய செலவாகும் . 
( ஆ ) பெற்ற கழிவில் : பகுதியாகிய 

ரூ . 125 முன்கூட்டிப் பெற்ற வரு 
மானமாகும் . எனவே இத் தொகை 
யை இலாப - நட்டக் கணக்கில் க 

கழிவி 
லிருந்து 

* கழிப்பதோடு , இருப்பு 
நிலைக் குறிப்பில் பொறுப்புகள் 

பகுதியில் காண்பிக்கவேண்டும் . 
விண்ட : ( மொ . இ 

ரூ . 9,940 ; நி . இ . ரூ .4,265 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 22,590 ) 


வினா எண் 5 

X என்பவரது பின்வரும் பேரேட்டு இருப்புகளிலிருந்து , 
தக்க சரிக்கட்டுகள் செய்த பின் 1970 டிசம்பர் 31 ஆம் 
தாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 

வியாபார , 

இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் 
குறிப்பையும் தயாரிக்க : 


X என்பவரின் 

முதல் 
அவரது எடுப்புகள் 
பொறி - 

இயந்திரம் 
சரக்கிருப்பு 

( 1-1-1970 ) 
கொள்முதல் 
உள்திருப்பம் 
அறைகலன் . 

பொருத்துகள் 
பற்பல கடனா 

ளிகள் 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
சத்தமும் வரியும் 
வியாபாரச் 
செலவுகள் 


அச்சு - எழுது 
80,000 பொருள் 

400 
6,000 வாடகை-உள்ளூர் 

வரிகள் - வரிகள் 4,600 
• 25,000 பற்பல 

கடனிந்தோர் 10,000 
15,000 விற்பனை 

1,29,000 
82,000 வெளித் திருப்பம் 1,000 
2,000 அஞ்சல் - தந்திச் 
செலவு 

800 
5,000 நடப்பு ஆண்டில் 

வளாகத்தைத் 
20,000 

துணை - வாட 

கைக்கு விட்டுப் 
500 பெற்றவாடகை 
2,000 காப்பீட்டுக் 

2,400 
கட்டணம் 
800 சம்பளம் - கூலி 

7.09 
கைவச ரொக்கம் 21,300 
20,500 வங்கிவச 
ரொக்கம் 

6.200 


167 
சரிக்கட்டுகள் 
( அ ) 1970 டிசம்பர் 31 அன்றைய சரக்கிருப்பு 

ரூ . 14,000 . 
( ஆ ) 

முன்கூட்டிச் செலுத்திய காப்பீடு ரூ .100 . 
( இ ) 

கொடுபட வேண்டிய வாடகை ரூ .400 . 
( ஈ ) கனிந்த நிலையில் பெற வேண்டிய வாடகை ரூ .100 . 
விடை : ( மொ.இ. ரூ .34,000 ; நி . இ ரூ . 7,100 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .91,500 ; 

அனாமத்துக் கணக்கு ( பற்று ) ரூ .600 ) . 
வினா எண் 6 

திரு . அருள் என்பவரது பின்வரும் இருப்பாய்விலிருந்து 
1974 

மார்ச் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார . 

இலாப - நட்டக் கணக்கையும் , அந்நாளன்றைய 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 


ரூ . 


45,000 


90,000 


43,000 
3,500 


தொடக்கச் 

சரக்கிருப்பு 
பொறி - இயந்திரம் 
அறைகலன் 

பொருத்துகள் 
சொந்த வளாகம் 
கொள்முதல் 
சம்பளம் 
பற்பல 

கடனாளிகள் 
தயாரிப்புக்கூலி 
தயாரிப்புச் 

செலவுகள் 
உள் ஏற்றிச்செல் 


45,000 முதல் 
85,000 பற்பல 

கடனீந்தோர் 
7,500 பெற்ற வட்டம் 
75,000 வங்கி மேல் 
1,50,000 வரைப்பற்று 
14,000 கொள்முதல் 

திருப்பம் 
55,000 விற்பனை 
30,000 


20,000 


1,500 
3 , 37,070 


15,000 


செலவு 


2,000 


வெளிஏற்றிச் செல் 


செலவு 


2,100 


ஆலைச் 


10,000 


750 


1 


செலவுகள் 
வாராக் கடன் 
வட்டி - வங்கிச் 

கட்டணங்கள் 
வாடகை 
காப்பீடு 
வங்கிவச 

ரொக்கம் 
கைவச ரொக்கம் 


625 

750 
1,500 


695 
150 


4,95,070 


4,95,070 


168 


சரிக்கட்டுகள் 


1 


( 1 ) இறுதிச் சரக்கிருப்பு 

57,000 
( 2 ) பயன் தீராக் காப்பீடு 

500 
( 3 ) சம்பளத்தில் அடுத்த ஆண்டுக்குரிய 
முன்பணம் 

என்ற வகையில் சேர்ந் 
துள்ள தொகை 

600 
( 4 ) மேல்வரைப்பற்று மீது கொடுபட 
வேண்டிய வட்டி 

1,000 
( 5 ) மாதம் ரூ . 200 வீதம் 

கடைசி 
இரண்டு மாதங்களுக்கு வாடகை 
செலுத்தப்படாமலுள்ளது . 


உதவிக்குறிப்பு : ( அ ) பயன் தீராக் காப்பீடு : முன்கூட்டிச் 

செலுத்தப்பட்ட செலவு இவ்வாறு 
அழைக்கப்படுவதுண்டு . 


( ஆ ) சம்பள முன்பணம் : நடப்பு ஆண்டில் 
செலுத்தப்பட்ட அடுத்த ஆண்டுக் 

ரிய சம்பள முன்பணம் முன் கூட்டிச் 
செலுத்திய செலவாகும் . 


கொடுபட 


மாதம் ரூ .200 வீ.தம் இரு மாதங் 
களுக்குக் 

வேண்டிய 
வாடகை ரூ .400 ஆகும் . 
விடை : ( மொ.இ. ரூ .1,43,570 ; நி.இ. ரூ .1,27,045 ; 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .2,81,445 ) 


. 


169 


கொடுக்கப்படவேண்டியவை , முன்கூட்டிச் செலுத்தியவை . தேய்க 
மானம் பற்றிய சரிக்கட்டுகளைக் கொண்ட பயிற்சிகள் . 


வினா எண் 7 


. 


கீழ்க்காணும் விவரங்களிலிருந்து திரு 

என்ப 
வரது 1966 சூன் 30 ஆம் நாளோடு முடிவுறும் 
குரிய வியாபார . இலாப - நட்டக் கணக்கையும் அந் நாளன் 
றைய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 


குமரன் 

ஆண்டுக் 


600 
7,400 " 


5,300 " 
16,900 


விற்பனை 

r 83,000 விற்பனைத் 
தொடக்கச் 

திருப்பம் 
சரக்கிருப்பு 

8,200 அறைகலன் 
நிலம் - கட்டடங்கள் 23,700 பயணச் 
கடனாளிகள் 

9,300 செலவுகள் 
கடனீந்தோர் 

6.100 சம்பளம் 
பெறுதற்குரிய 

கொள்முதல் 
மாற்றுச் சீட்டுகள் 1.200 திருப்பம் 

12,600 காப்பீடு 
கொள்முதல் 

13,600 முதல் 
( உள் ) ஏற்றிச் 

பொறிவகை 
செல் செலவு 

900 வங்கி மேல் 
பெற்ற வட்டம் 

200 வரைப்பற்று 
ரொக்கம் 

3,700 


/ 


கூலி 


100 

600 
29.600 " 
20,000 


5,000 " 


இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 7.000 என மதிப்பிடப்பட் 
டது . பொறிவகை மீது 10 % தேய்மானம் நீக்குக . காலாண் 
டுக்குரிய காப்பீட்டுத் தொகை முன்கூட்டிச் செலுத்தப்பட் 
டிருக்கிறது தொழிலாளிகளுக்குக் கொடுபட வேண்டிய 
தாகவுள்ள தொகை ரூ . 3,000 . 
விடை : ( மொ . ரூ .51,200 ; நி.இ. ரூ .26,750 ; 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .70.450 ) . 


| 


170 


வினா எண் 8 

1966 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக் 
குரிய , திரு . சந்திரன் என்பவரது வியாபார , இலாப - நட்டக் 
கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பை 
யும் தயாரிக்க , 


ரூ 
1,000 


நிலம் - கட்ட 

டங்கள் 
விற்பனை 
கொள்முதல் 

திருப்பம் 
கடனீந்தோர் 
பெறுதற்குரிய 
மாற்றுச் சீட்டு 
கள் 
கடனாளிகள் 
-சம்பளம் 
பயணச் செலவுகள் 


ரூ . 

அஞ்சற் செலவு 
27.500 விற்பாண்மையர் 
73 , 700 சம்பளம் 

பொறிவகை 
4,000 விடுகருவிகள் 
2,300 ரொக்கம் 

வட்டங்கள் 

பெற்ற வாடகை 
6,200 

முதல் 
6,100 
12,600 
4,300 
14,800 
2,400 


6,300 
16,300 
2,700 

500 

300 
2,400 
34,800 


4 


கூலி 
வரிகள் 


சரக்கிருப்பு 

( 1-1-1966 ) 
கொள்முதல் 
வெப்பமாக்கம் 
( Heating ) 


1,900 
8,300 
6,000 


சரிக்கட்டுகள் 

பொறிவகை மீதும் விடுகருவிகள் மீதும் 20 % தேய் 
மானம் நீக்குக . முன்கூட்டிச் செலுத்திய வரிகள் ரூ .180 . 
-விற்பாண்மையருக்கு மிகையாகச் செலுத்திய தொகை 
ரூ . 50 . 

இறுதிச் சரக்கிருப்பு ரூ .1,500 என மதிப்பிடப் 
பட்டது . 
விடை : ( மொ . 

ரூ .48,200 ; நி.இ. ரூ .20,130 ; 
இருப்புநிலைக் குறிப்பு 

மொத்தம் 
ரூ .57,230 ; அனாமத்துக் கணக்கு ரூ .3,800) . 


171 
வினா எண் 9 

திரு . சந்திரன் என்பவரின் 1967 ஜூன் 
நா ளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார இலாப - நட் 
டக் கணக்கையும் , அந் நாளன்றைய 

அந் நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப் 
பையும் தயாரிக்க . 


30 ஆம் 


ரூ . 


கு 


3,200 


. 


2,48,000 


10,601 . 
1,05,000 
37,00.0 
8,500 


. 


. 


10,000 


ரொக்கம் 
விற்பனை 
கடனாளிகள் 
நிலம் - கட்டடங்கள் 
கூலி ( ஆலை சார்ந்தது ) 
தொடக்கச் சரக்கிருப்பு 
--கடனீந்தோர் 
பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுகள் 
பொறிவகை 
சம்பளம் 
நிலக்கரி 
செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுகள் 
அறைகலன் 
கொள்முதல் திருப்பம் 
விற்பனைத் திருப்பம் 
காப்பீடு 
வாராக் கடன் 
வாடகை - உள்ளூர் வீதங்கள் 


16,200 
32,400 
26,500 
12,300 


3 , 200 


8,500 


1,600 


800 
3,800 

200 
4,500 
12,800 
72,000 


வங்கி 


கொள் முதல் 


. 


-கடன்கள் 


23,500 


400 


வட்டங்கள் ( பற்று ) 
பெற்ற வாடகை 


2,500 
65,900 


முதல் 


3,54,7003,54.700 


பொறி 


சரிக்கட்டுகள் 

கூலி வகையில் இன்னும் ரூ . 9,200 கொடுபட வேண் 
டியதாக இருக்கிறது . இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு 
4,300 ஆகும் . சம்பள வகையில் 

செலுத்திய 
800 ஐத் திரும்பப் பெற வேண்டும் . காலாண்டுக்குரிய 
காப்பீடு முன்கூட்டிச் செலுத்தப் பட்டிருக்கிறது . 
வகை மீது 15 % தேய்மானம் நீக்குக . 
( விடை : மொ . இ . ரூ .1,14,100 ; 

ரூ .78,090 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .1,89,890 ) . 
உதவிக் குறிப்பு : சம்பள வகையில் திரும்பப் பெற வேண்டிய 

தொகையை முன் கூட்டிச் செலுத்திய சம் 
பளமாகக் கொள்க . 


1 


நி . 


172 


வினா எண் 10 

பின்வரும் விவரங்களிலிருந்து இராமன் சகோத 
ரர்களின் 1967 டிசம்பர் 31 ஆம் 

முடிவுறும் 
ஆண்டுக்குரிய வியாபார , இலாப - நட்டக் கணக்கையும் அந் 
நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 


நாளோடு 


ரூ . 


82,600 

8,200 
15,300 


2,66,400 


4,700 


12,600 


நிலம் - கட்டடங்கள் 
ரொக்கம் 
கடனாளிகள் 
விற்பனை 
தொடக்கச் சரக்கிருப்பு 
கடனீந்தோர் 
கூலி ( தயாரிப்பு ) 
நிலக்கரி 
பெறுதற்குரிய மாற்றுச் சீட்டுகள் 
பொறிவகை 
அறைகலன் 
சம்பளம் 
விற்பனைத் திருப்பம் 
கொள்முதல் திருப்பம் 
வாராக்கடன் 
வாடகை - வரிகள் 
காப்பீடு 
பயணச் செலவுகள் 
கொள்முதல் 
திரு . கேசு என்பவரிடமிருந்து பெற்ற 

கடன் 
வங்கி 
வட்டம் ( பற்று ) 
முதல் 


27,400 
12,300 

4,300 
76,500 

3,700 
24,700 
1,300 


1,400 


. 


400 
3,600 
1,200 
8,300 
36,500 


15,000 


12,000 

600 


ப 


28. 200 


3,23,6003,23,600 


சரிக்கட்டுகள் 

பொறிவகை மீது 10 % ம் , அறைகலன் மீது 20 % ம் 
தேய்மானம் நீக்குக . காலாண்டுக்குரிய காப்பீடு முன்கூட் 
டிச் செலுத்தப்பட்டிருக்கிறது . 

அளவிற்குக் கூலி 
கொடுபட வேண்டியதாக இருக்கிறது . இறுதிச் சரக்கிருப்பு ” 
ரூ .7,500 என மதிப்பிடப்பட்டது . 
விடை : ( மொ . 

( மொ . இ . ரூ .1,92,700 ; நி.இ ரூ .1,45,810 : 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ.2,02,010) 


ரூ . 400 


173 


வினா எண் 11 


திரு . ராஜன் என்பவரது 1968 டிசம்பர் 31 ஆம் நாளோடு 
முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார , இலாப - நட்டக் கணக்கை 
யும் அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 


33,000 
5,708 


15,180 


. 


10,700 
62,700 
1.800 


2,62,000 


. 


15,600 
82,080 
24,700 
8,700 


கூலி ( ஆலை ) 
தொடக்கச் சரக்கிருப்பு 
-கடனீந்தோர் 
பெறுதற்குரிய மாற்றுச் சீட்டுகள் 
பொறிவகை 
ரொக்கம் 
விற்பனை 
கடனீந்தோர் 
நிலம் கட்டடங்கள் 
சம்பளம் 
நிலக்கரி 
செலுத்தற்குரிய மாற்றுச் சீட்டுகள் 
அறைகலன் 
கொள்முதல் திருப்பம் 
விற்பனைத் திருப்பம் 
கொள்முதல் 
கடன்கள் 
வட்டங்கள் ( பற்று ) 
பெற்ற வாடகை 
முதல் 
காப்பீடு 
வாராக் கடன் 
வாடகை - உள்ளூர் வீதங்கள் 


1,500 


6,200 


900 


600 
58,000 


15,000 


. 


. 


600 


1,500 
52,300 


12,600 
6,000 

6,000 
13,400 


வங்கி 


. 


1 


| 


3,48,3803,48,380 


சரிக்கட்டுகள் 

ரூ .8,600 அளவிற்குக் கூலி கொடுபடவேண்டியதாக 
இருக்கிறது . இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு ரூ . 7,300 

காலாண்டுக்குரிய உள்ளூர் வீதங்கள் முன்கூட்டிச் 
செலுத்தப்பட்டுள்ளன . பொறிவகை மீது 10 % தேய்மா 
னம் நீக்குக . 
விடை : ( மொ . இ . ரூ .1,55,600 ; நி . இ . ரூ .1,02,430 ; 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .1,95,010 ) . 


ஆகும் . 


174 


வினா எண் 12 

திரு . கிருஷ்ணசந்த் என்பவரின் 1966 டிசம்பர் 31 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார , இலாப நட் 
டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பை 
யும் தயாரிக்க : 


ரூ . 
12 , 400 

1,700 


800 


. 


600 


400 


. 


. 


200 
4,200 
1,400 


சம்பளம் 
நிலக்கரி 
செலுத்தற்குரிய மாற்றுச் 

சீட்டுகள் 
அறைகலன் 
கொள்முதல் திருப்பம் 
விற்பனைத் திருப்பம் 
கூலி ( ஆலை ) 
தொடக்கச் சரக்கிருப்பு 
கடனீந்தோர் 
பெறுதற்குரிய மாற்றுச் சீட்டுகள் 
பொறிவகை 
ரொக்கம் 
விற்பனை 
கடனாளிகள் 
நிலம் - கட்டடங்கள் 
காப்பீடு 
வாராக் கடன் 
வாடகை- உள்ளூர் வரிகள் 


300 


600 
9 , 200 

500 


. 


26,300 


1,200 
5.400 
1 , 800 

100 

700 
4,700 
5,300 


வங்கி 


17 


8.500 


. 


கொள்முதல் 
கடன்கள் 
வட்டங்கள் ( பற்று ) 
பெற்ற வாடகை 


400 


900 
13 , 200 


முதல் 


50.400 


50,400 


சரிக்கட்டுகள் 

ரூ .1,200 அளவிற்குச் சம்பளம் கொடுபட வேண்டிய 
தாக இருக்கிறது . இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு 
ரூ .2,300 ஆகும் . காலாண்டுக்குரிய காப்பீடு முன்கூட்டிச் 
செலுத்தப்பட்டிருக்கிறது . பொறிவகை மீது 20 % தேய் 
மானம் நீக்குக . 
விடை : ( மொ . 

( மொ . இ . ரூ .16,200 ; நி . இழப்பு ரூ . 890 ; 
இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 23 , 110 ) . 


175 
வினா எண் 13 
பின்வரும் விவரங்களிலிருந்து திரு . கோபாலன் 

என் 
பவரின் 1968 டிசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண் 
டுக்குரிய வியாபார , இலாப - நட்டக் கணக்கையும் , அந் 
நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 


முதல் 


30,000 . 


எடுப்புகள் 
நிலம் - கட்டடங்கள் 
ரொக்கம் 
கடனாளிகள் 
விற்பனை 
சரக்கிருப்பு ( ஜனவரி 1 , 1968 ) 


1,000 
89,600 

1,250 
15,380 


2,66,040 


கூலி 


4,790 
27,480 
12,310 
4,300 


12 , 850 


- 


ஏற்றிச்செல் செலவு 
பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுகள் 
கடனீந்தோர் 
இயந்திரங்கள் 
அறைகலன் 
சம்பளம் 
விற்பனைத் திருப்பம் 
வாராக் கடன் 
வாடகை - வரிகள் 
காப்பீடு 
எழுதுபொருள் 
பயணச் செலவுகள் 
இராமன் என்பவரிடமிருந்து பெற்ற 

கடன் 
கொள்முதல் 
வங்கி 
அனுமதித்த வட்டம் 
பொதுச் செலவுகள் 
அஞ்சற் செலவு 
கொள்முதல் திருப்பம் 


76,500 

3,700 
23,740 
1,340 

400 
3,670 
1,000 
1,300 
7,000 


15,000 


36,590 
12,000 

650 

70 
1,250 


1 


1,430 


3,25,3203,25,320 


, 


சரிக்கட்டுகள் 
( 1 ) தேய்மானம் நீக்குக : 

இயந்திரம் 
அறைகலன் 
நிலம் - கட்டடங்கள் 


10 % 
20 % 
2 % 


. 


176 - 

ரூ . 
( 2 ) கொடுபட வேண்டிய வரிகள் 

250 
( 3 ) மிகையாகச் செலுத்திய கூலி 

4,350 
( 4 ) சரக்கிருப்பு ( டிசம்பர் 31 , 1968 ) 

7,530 
விடை : ( மொ . 

ரூ .1,96 , 840 ; நி . இ . ரூ .1,47,328 ) 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 2,04,428 ; 
வினா எண் 14 

பின்வரும் இருப்பாய்வையும் அதற்குப் பிறகு தோன் 
றும் செய்திகளையும் கொண்டு , 1971 

1971 டிசம்பர் 31 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார லாப - நட் 
டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப் 
பையும் தயாரிக்க : 


முதல் 


16,000 


. 


. 


எடுப்புகள் 
பொறி - இயந்திரம் 
குதிரைகள் -வண்டிகள் 
பற்பல கடனாளிகள் 
பற்பல கடனீந்தோர் 
கொள்முதல் 
விற்பனை 


700 
12,000 
2,600 
3,600 


2,600 


2,000 


6,200 


கூலி 


800 


1.000 


. 


. 


4 


. 


ஈட்டிய கழிவு 
வங்கிவச ரொக்கம் 
சம்பளம் 
பழுதுபார்ப்புச் செலவுகள் 
சரக்கிருப்பு ( 1-1-1971 ) 
வாடகை 
தயாரிப்புச் செலவுகள் 
செலுத்தற்குரிய மாற்றுச் 

சீட்டுகள் 
வாராக்கடன் 
ஏற்றிச்செல் செலவு 


2,600 

800 

190 
1,600 

450 
150 





. 


2,350 


. 


500 
160 


28,150 


28,150 


சரிக்கட்டுகள் 

இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு ரூ . 1,600 ஆகும் . 
பொறி - இயந்திரம் மீது 10 % ம் . குதிரைகள் - வண்டிகள் மீது 
15 % ம் , தேய்மானம் நீக்குக . செலுத்தாமலுள்ள வாடகை 
ரூ .50 ஆகும் . 
விடை : ( மொ . இ ரூ .3,090 ; நி . இ 

ரூ . 510 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 20,810 ) . 


177 


வினா எண் 15 


திரு . இராமன் என்பவரது ஏடுகளிலிருந்து பின்வரும் 1971 
மார்ச் 31 ஆம் நாளன்றைய தொகைகள் எடுக்கப்பட்டன . கீழ்க் 
காணும் சரிக்கட்டுகளைக் கருத்திற்கொண்டு அந்த ஆண்டுக 
குரிய இறுதிக் கணக்குகளைத் தயாரிக்க : 


14 


( அ ) 


பொறி - இயந்திரம் மீதும் , அறைகலன் 
10 % தேய்மானம் நீக்குக . 


மீதும் 


1 


( ஆ ) செலுத்தப் பெறாமலுள்ள மார்ச் மாத வாட 

கையாகிய ரூ .150 க்கு வகை செய்க . 


, 


பற்பல கடனாளிகள் மீது 2 % அளவிற்கு 
ஐயக் கடன் ஒதுக்கு உருவாக்குக . 


( ஈ) 


கொடுபடவேண்டிய கூலி ரூ . 800 ; கொடுபட 
படவேண்டிய சம்பளம் ரூ .350 . 


உ ) 


1971 மார்ச் 31 ஆம் நாள்ன்றைய சரக்கிருப்பு : 
ரூ . 16,580 . 


க.ப. - 12 


178 ; 


55,000 
1,720 


| . 


93. 236 


} 


542 
3,745 

392 


1,26,117 


1925 


பொறி - இயந்திரம், 
அறைகலன் - பொருத்துக்கள் 
முதல் 
ஆலை எரிபொருள் - சக்தி 
அலுவலகச் சம்பளம் 
ஒளியாக்கம் ( ஆலை ) 
விற்பனை 
பயணச் செலவுகள் 
விற்பனை மீதான ஏற்றிச்செல் 

செலவு 
வட்டம் ( பற்று ) 
எடுப்புகள் 
தயாரிப்புச் செலவுகள் 
காப்பீடு 
சரக்கிருப்பு ( 1-4-1970 ) 
வங்கிவச ரொக்கம் 
கைவச ரொக்கம் 
பற்பல கடனாளிகள் 
பற்பல கடனீந்தோர் 
கொள்முதல் 
கூலி 
வாடகை - வரிகள் 
அலுவலகச் செலவுகள் 
கொள்முதல் 

மீதான 
ஏற்றிச்செல் செலவு 
செலுத்தற்குரிய மாற்றுச் 

சீட்டுகள் 
கொள்முதல் திருப்பம் 
கழிவு 
விற்பனைத் திருப்பம் 
மூன்கூட்டிச் செலுத்திய 
காப்பீடு 


960 

422 
6,820 
2,940 

470 
21,725 
2,845 

110 
48,000 


22,880 


. 


83,290 
9,915 
1,705 
2,778 


897 


6,984 
3,172 


. 


. 


260 : 
7,422 


100 


2,52,3832,52,383 


-ரூ .691 ; 


விடை : 

( மொ . இ ரூ .17,946 ; நி.இ. 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .1,16,883 ) 
உதவிக் குறிப்பு : முன்கூட்டிச் செலுத்திய காப்பீடு என் 

னும் செய்தி இருப்பாய்விலேயே தோன்று 
வதால் அதற்குரிய சரிக்கட்டு ஏற்கனவே 
செய்யப்பட்டுவிட்டது எனப் பொருள் . 
எனவே முன்கூட்டிச்செலுத்திய காப்பீடு , 
என்பதை 

இருப்புநிலைக் 
குறிப்பின் சொத்துப் பகுதிக்கு எடுத்துச் 
சென்றாலே போதுமானது . இது குறித்து 
இலாப - நட்டக் கணக்கில் 

தோன்றும் 
காப்பீட்டில் - எந்தச் சரிக்கட்டும் தேவை 
யில்லை . 


ரூ .100 


179 


வினா எண் 16 

திரு . ஆறுமுகம் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட 1960 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப்புகள் 
பின்வருமாறு . அவற்றைக் கொண்டும் , தக்க சரிக்கட்டுகள் 
செய்தும் 1960 திசம்பர் 31 ம் நாளோடு முடிவுறும் 
ஆண்டுக்குரிய வியாபார , இலாப - நட்டக் கணக்கையும் , 
அந்த - இறுதி நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க : 


பற்று இருப்புகள் 


தொகை வரவு இருப்புகள் 


.ெதொகை 


15,000 


ஆறுமுகம் 
3,000 

முதல் 

பற்பல 
500 கடனீந்தோர் 
1,000 விற்பனை 
250 ) வெளித் திருப்பம் 

ஐயக் கடன் 
15,000 ஒதுக்கு 
2,400 
3,600 


13,000 
80,000 

500 


500 


425 


ஆறுமுகம் 

- 
எடுப்புகள் 
அறைகலன் - 

பொருத்துகள் 
தட்டச்சுகள் 
சைக்கிள் 
பற்பல 

கடனாளிகள் 
வாடகை 
சம்பளம் 
வாடிக்கையருக்கு 
அனுமதித்த 
வட்டம் 
பொதுச் 

செலவுகள் 
சரக்கிருப்பு 

( 1-1-1960 ) 
கொள்முதல் 
உள் திருப்பம் 
உள் ஏற்றிச்செல் 

செலவு 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
உள்ளூர் வீதங்கள் 

வரிகள் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச 
ரொக்கம் 


1,800 


15,000 
60,000 
1,000 


750 


1,250 


600 
75 


2,350 


1,09,000 


1,08,000 


180 


. 


செய்ய வேண்டிய சலிக்கட்டுகளாவன : 

( அ ) 31-12-1960 அன்று கைவச சரக்கிருப்பு ரூ .11,000 . 


( ஆ ) அறைகலன் மீது 6 % ம் , தட்டச்சுகள் மீது 15 % ம் , 

சைக்கிள் மீது 20 % ம் தேய்மானம் நீக்குக . 


. 


1 


( இ ) பற்பல கடனாளிகள் மீது 5 % ஐயக் கடன் ஒதுக்கு 

பேணுக . 
விடை : ( மொ . இ 

ரூ 14,750 ; நி . இ ரூ . 4,195 ; 
இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .29,195 ) 


வினா எண் 17 

ரு . ஆர் . சங்கர் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட 1974 மார்ச் 31 ஆம் நாளன்றைய தொகைகள் பின் 
வருமாறு . கீழ்க்காணும் சரிக்கட்டுகளைச் 

செய்து அந்த 
ஆண்டுக்குரிய அவரது இறுதிக் கணக்குகளைத் தயாரிக்க : 
(( அ ) பொறி - இயந்திரம் , அறைகலன் பொருத்துகள் 

இவற்றின் மீது 10 % தேய்மானம் நீக்குக . 


5 


( ஆ ) செலுத்தப்பெறாமலுள்ள மார்ச் 

மாத வாடகை 
யாகிய ரூ .150 க்கு வகை செய்க . 


( இ ) கடனாளிகள் மீது 22 % அளவிற்கு ஐயக்கடன் 

ஒதுக்கு உருவாக்குக . 


| 


( ஈ ) கொடுபடவேண்டியவை : கூலி ரூ . 800 ; சம்பளம் 


ரூ . 350 . 


( உ ) 1974 மார்ச் 31 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு 

ரூ . 16,580 . 


1 


1.81 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


ரூ . 


ரூ . 


பொறி - 


90,238 
1,26,117 


இயந்திரம் 
அறைகலன் 
பொருத்துகள் 


22,880 


ஆலை எரி 


முதல் 
55,000 விற்பனை 

பற்பல 
1,720 கடனீந்தோர் 

கொள்முதல் 
542 திருப்பம் 

செலுத்தற்குரிய 
3,745 

மாற்றுச் 

சீட்டுகள் 
392 ஈட்டிய வட்டி 


6,172 


பொருள் - சக்தி 
அலுவலகச் 

சம்பளம் 
ஒளியாக்கம் 

( ஆலை ) 
பயணச் 

செலவுகள் 
விற்பனை மீதான 
ஏற்றிச்செல் 


. 


6,412 

80 


925 


செலவு 


960 

422 
6,820 


21,725 


வட்டம் 
எடுப்புகள் 
சரக்கிருப்பு 

( 1-4-1973 ) 
தயாரிப்புச் 

செலவுகள் 
காப்பீடு 
வங்கிவச 

ரொக்கம் 
கைவச ரொக்கம் 
பற்பல 

கடனாளிகள் 
கொள்முதல் 


2,940 

470 


2,245 

118 


48,000 
89,790 
9,915 
1,705 


கூலி 


2,778 


வாடகை - வரிகள் 
அலுவலகச் 

செலவுகள் 
கொள்முதல் 
மீதான ஏற்றிச் 
செல் செலவு 
கழிவு 
விற்பனைத் 
திருப்பம் 


897 
260 


2,51 , 891 


2,51,891 


ரூ . 


. 


விடை ( மொ . இ 21,346 ; நி . இ - ரூ . 2,789 ; 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ.1,16,791 ) . 


182 


41 


வினா எண் 18 

திரு . பொன்னம்பலம் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக் 
கப்பட்ட 1965 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப்புகள் 


பின் வருமாறு : 


ரூ . 


- 
~ 


85,000 


5,000 
16,000 


18 , 000 


ப 


6,000 
2,000. 

800 
1,20,000 

3,000 


30,000 

600 


800 


2,00,000 


. 


முதல் 
எடுப்புகள் 
சரக்கிருப்பு ( 1-1-1965 ) 
பற்பல கடனீந்தோர் 
அறைகலன் 
அச்சு 

எழுது பொருள் 
நிலக்கரி - நீர் 
கொள்முதல் 
உள் ஏற்றிச்செல் செலவு 
வங்கிக் கடன் 
பெற்ற வட்டம் 
அனுமதித்த வட்டம் 
விற்பனை 
அஞ்சற் செலவு 
ஐயக் கடன் ஒதுக்கு 
செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுகள் 
சம்பளம் 
தயாரிப்புக் கூலி 
விளம்பரம் 
இயந்திரம் 
அலுவலக வாடகை 
பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுகள் 
காப்பீடு 
கைவச ரொக்கம் 
வங்கிவச ரொக்கம் 
பற்பல கடனாளிகள் 
ஆலை வாடகை 


400 


1 , 100 
17,800 


4,000 
25,000 
20,000 
80,000 

2,500 
12,000 

600 
2,500 
10,000 
40,000 
1,800 


3,52,400 


3,52,400 


சய்யவேண்டிய சரிக்கட்டுகளாவன : 

( அ ) இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு ரூ . 20,000 ஆகும் . 
( ஆ ) ஐயக் கடன் ஓதுக்கை 5 % ஆக உயர்த்துக . 
( இ ) 1966 சூன் 30 ஆம் நாள் முடிய 

காப்பீடு 
செலுத்தப்பட்டுள்ளது . 
( ஈ ) இயந்திரத்தின் மீது 10 % ம் , அறைகலன் மீது 5 % ம் 

ம் ம் 
தேய்மானம் நீக்குக . 
( உ . ) கொடுபடவேண்டிய செலவுகளாவன : 

( i ) தயாரிப்புக் கூலி ரூ .2,000 ; 
(ii ) சம்பளம் ரூ .500 


. 


183 


லாப 


Fm 


1965 திசம்பர் 31 - ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக் 
குரிய வியாபார , 

நட்டக் கணக்கையும் . அந் 
நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 
விடை : ( மொ . இ - ரூ . 51,400 ; நி . இ 12,200 : 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 1,60,500 ) 
வினா எண் 19 

திரு . ஆலவாயன் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட பின்வரும் விவரங்களிலிருந்து , 1966 மார்ச் 31 - ஆம் 
நாளோடு 

முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார , இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப் 
பையும் தயாரிக்க : 


முதல் 


50,000 


. 


வங்கிவச ரொக்கம் 
கைவச ரொக்கம் 
கட்டடங்கள் 


கூலி 


. 


2,000 

500 
30,000 
15,000 
10,000 
1,800 
1,200 
8,000 
70,000 

800 
12,000 

6,000 
13,500 


. 


. 


1,25,500 


. 


. 


சம்பளம் 
வாடகை உள்ளூர் வீதங்கள் 
அச்சு - எழுதுபொருள் 
சரக்கிருப்பு ( 1-4-1965 ) 
கொள்முதல் 
காப்பீடு 
இயந்திரம் 
எடுப்புகள் 
நிலம் 
விற்பனை 
உள் ஏற்றிச்செல் செலவு 
எரிவளி 
பற்பல கடனீந்தோர் 
பற்பல கடனாளிகள் 
கொள்முதல் திருப்பம் 
விற்பனைத் திருப்பம் 
பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுகள் 
பெற்ற வட்டம் 
அனுமதித்த வட்டம் 
அறைகலன் 
பயணச் செலவுகள் 
கடன்கள் 
அனாமத்துக் கணக்கு 


800 
2,200 


2,000 


15,000 


2,00g 


1,500 
4,000 


8,000 
3,000 
1,800 


10,000 
17,200 


2,07,1002,07,15 


184 


சின்வருவனவற்றிற்கு வகை செய்க : 

( அ ) முன் கூட்டிச்செலுத்திய காப்பீடு ........ ரூ . 200 . 


( ஆ ) இயந்திரம் மீது 10 % ம் , அறைகலன் மீது 5 % ம் 

" தேய்மானம் நீக்குக . 


( இ ) 3 % வீதத்தில் முதல் மீது வட்டி அளிக்க , 


( ஈ ) கொடுபடவேண்டிய செலவுகளாவன: 

கூலி ரூ .800 ; சம்பளம் ரூ .600 . 


( உ ) வாராக் கடன் ரூ .1,000 ஐப் போக்கெழுதி , கட 

னாளிகள் மீது 3 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கு 
உருவாக்குக் . 


|| 


( ஊ ) இறுதிச் சரக்கிருப்பு மதிப்பு ரூ . 10,000 , 
விடை : ( மொ . இ ரூ.39,200 ; நி . 

ரூ . 11.330 ; 
இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ : 87,430 
அனாமத்துக் கணக்கு ( வரவு இருப்பு ) ரூ.17,2003 


|| 


185 


வினா எண் 20 

திரு . நந்தராஜன் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட பின்வரும் விவரங்களிலிருந்து , 1964 திசம்பர் 31 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார , இலாப 
நட்டக் 

கணக்கையும் , அந் நாளன்றைய 
குறிப்பையும் தயாரிக்க : 

இருப்பு நிலைக் 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


ரூ . 


ரூ . 


|| 


7. , 508 


3,700 
58,000 


ரொக்கம் 
சரக்கிருப்பு 

( 1-1-1964 ) 
சம்பளம் : 
விளம்பரம் 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
கட்டுமம் 
கொள்முதல் 
பயணச் 
செலவுகள் 
விற்பனைத் 
திருப்பம் 
வாராக் கடன் 


2,000 கடனீந்தோர் 

வங்கி மேல் 
8,320 வரைப்பற்று 
12,600 விற்பனை 
1,200 கொள்முதல் 

திருப்பம் 

பெற்ற வட்டம் 
600 கடன்கள் 
500 முதல் 
15,200 


400 

300 
10,000 
2062 


1,600 


. 


கூலி 


H 


நிலம் 


| 


200 

100 
10,200 
13, 200 
18,500 
2,500 
8,000 
5,800 


பொறி வகை 


அறைகலன் 
லாரிகள் 
கடனாளிகள் 


1,00 ,520 


1,00,520 


சரிக்கட்டுகள் 

பொறிவகை மீது 20 % ம் , நிலத்தின் மீது 2 % ம் தேய் 
மானம் நீக்குக . கடனாளிகள் மீது 3 % ஐயக் கடன் ஒதுக்கு . 
உருவாக்குக . புதியதாக எடுக்கப்பட்ட காப்பீட்டுத் திட்டா 
வணத்தின் ( Policy ) மீது முனைமம் ( Premium ) ரூ .300 
கொடுபடவேண்டியதாக இருக்கிறது . பணியாளர்கள் பயணச் 
செலவுகள் மிகையாகப் பெற்ற தொகை 
இறுதிச் சரக்கிருப்பு ரூ .7,500 என மதிப்பிடப்பட்டது . 
விடை : ( மொ . இ .-- ரூ.31,980 ; நி . இ . ரூ . 12,042 ; 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 54,162 ) . 


என 


ரூ . 200 . 


186 


வினா எண் 21 

திரு . .கிருஷ்ணன் என்பவரது 1963 சூன் 30 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப் 
பையும் தயாரிக்க : 


பற்று இருப்புகள் தொகை 


வரவு இருப்புகள் தொகை 


ரூ . 


86,300 


நிலம் - 
கட்டடங்கள் 


700 


-கூலி 
அறைகலன் 


விற்பனை 
18,300 கொள்முதல் 
18,900 திருப்பம் 
3,800 ஐயக் கடன் 
16,500 

ஒதுக்கு 
27,300 கடனீந்தோர் 
2,300 வங்கி வைப்பு மீது 
8,000 பெற்ற வட்டி 


400 
3,700 


* 


500 முதல் 


100 
43,300 


1,200 


சம்பளம் 
பொறிவகை 
செலுத்திய கழிவு 
வங்கி 
" ரொக்கம் 
• பெறுதற்குரிய 

மாற்றுச் 
சீட்டுகள் 
உள் ஏற்றிச்செல் 

செலவு 
கொள்முதல் 
- கடனாளிகள் 
தொடக்கச் 

சரக்கிருப்பு 
" காப்பீடு 
விற்பனைத் 

திருப்பம் 
அஞ்சற் செலவு 
பொதுச் 
செலவுகள் 


600 
25,000 
$ , 000 


2,000 
2,400 


200 
300 


1,200 


* 


1,34,500 


1,34,500 


சரிக்கட்டுகள் 

இறுதிச் சரக்கிருப்பு ரூ .3,200 என மதிப்பிடப்பட்டது . 
கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கிற்கு 
வகைசெய்க . 

காலாண்டுக்குரிய காப்பீடு முன்கூட்டிச் 
செலுத்தப்பட்டுள்ளது . கூலி ரூ .800 ம் , விளம்பரச் செலவு 
கள் ரூ .300 ம் கொடுபடவேண்டியதாக உள்ளன . பொறி 
வகை மீது 10 % தேய்மானம் நீக்குக . 
விடை : ( மொ . - ரூ . 42,700 ; நி . இ ரூ . 17,770 ; 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 65 , 870) . 


187 


வினா எண் 22 

கீழ்க் காணுபவை திரு . இஸ்மாயில் என்பவரது ஏடு 
களிலிருந்து எடுக்கப்பட்ட 1954 மார்ச் 31 ஆம் நாளன்றைய 
இருப்புகளாகும் : 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


ரூ . 


ரூ . 


6,000 திரு . 


15,000 


6,000 / திரு . இஸ்மாயி . 

லின் முதல் 
12,500 செலுத்தற்குரிய 

மாற்றுச் 

சீட்டுகள் 
1,500 பற்பல 

கடனீந்தோர் 
15,000 விற்பனை 

750 


1,200 


திரு . இஸ்மாயிலின் 

எடுப்புகள் 
சரக்கிருப்பு 

( 1-4-1963 ) 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 

சீட்டுகள் 
பற்பல 

கடனாளிகள் 
விளம்பரம் 
கேளிக்கைச் 

செலவுகள் 
அனுமதித்த 

வட்டம் 
அஞ்சல் - தந்திச் 


. 


10,000 
2,50,000 


600 


1,200 


செலவு 


500 
600 


காப்பீடு 
பல்வகைச் 

செலவுகள் 
வாராக் கடன் 
கொள்முதல் 


1,200 

1,000 
1,90,000 

10,000 


கூலி 


விற்பனைத் 

திருப்பம் 
உள் ஏற்றிச்செல் 


10,000 


செலவு 


சம்பளம் 
வாடகை 
அறைகலன் 
தட்டச்சு 
லாரி 
லாரி பேணுகைச் 


5,000 
5,500 
2,200 
1,000 

800 
6,000 


செலவு 


3,600 

350 


கைவச ரொக்கம் 
வங்கிவச 
ரொக்கம் 


900 


2,76,200 


2,76,20 . 


188 


* 


1 


Ay 


H1 


பின்வருவனவற்றிற்குச் சரிக்கட்டுகள் செய்க : 

( அ ) 31-3-1964 அன்றைய சரக்கிருப்பு ரூ . 7,500 . 
( ஆ ) கொடுபடவேண்டிய செலவுகளாவன : 

கூலி ரூ . 1,000 ; சம்பளம் ரூ . 500 ; 

வாடகை ரூ.200 ; லாரி பேணுகை ரூ .500 . 
( இ ) பற்பல கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் 

கடன் ஒதுக்கு உருவாக்குக . 
( ஈ ) தேய்மானம் நீக்குக : 

அறைகலன் மீது 10 % ; தட்டச்சு மீது 15 % ; 

லாரி மீது 25 % . 
31-3-1964 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார , இலாப நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய 
இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 
( மொ . -ரூ .29,000 ; நி . இ ரூ . 

8,1-80 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ : 30,580 ) . 

. 
வினா எண் 23 

திரு . பரசுராம் என்பவரது ஏடுகள் காண்பிக்கும் இருப் 
புகள் பின்வருமாறு . 1968 திசம்பர் 31 ஆம் நாளோடு 
முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார . 

இலாப 

நட்டக் 
கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க : , 


விடை : 


8 


1 


ரூ 


. 


. 


. 


15,000 
13,000 


. 


30,000 


1968 சனவரி 1 

ஆம் நாளன்றைய 
சரக்கிருப்பு 
கொள்முதல் 
விற்பனை 
உள் ஏற்றிச்செல் செலவு 
அச்சு - எழுதுபொருள் 
சம்பளம் 
எடுப்புகள் 
பற்பல கடனீந்தோர் 
பற்பல கடனாளிகள் 
அறைகலன் 


200 

800 
5.000 
1.700 


2,000 


முதல் 


25,000 


அஞ்சல் - தந்திச் செலவு 
செலுத்திய வட்டி . 
இயந்திரம் - 
கடன் கணக்கு 


18,000 
1,000 
ப 

900 

400 
4,000 


3,000 


: 


60,000 


60,000 


189 


சரிக்கட்டுகள் 

( 1 ) இயந்திரத்தின் மீது 10 % ம் அறைகலன் மீது 5 % ம் 


( 2 ) முதல் மீது 5 % வீதத்தில் வட்டி அனுமதிக்க . 
( 3 ) 5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கு உருவாக்குக . 
( 4 ) 1968 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு 

ரூ . 12,000 . 
விடை : ( மொ . இ . - ரூ . 13,800 ; நி . 

ரூ . 4,100 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 33,650 ) 
வினா எண் 24 

பின்வரும் இருப்பாய்வு 1969 சூன் 30 ஆம் நாளன்று 
திரு . இராமன் என்பவரது ஏடுகளிலிருந்து இறக்கப்பட்டது ; 


பற்று 


வரவு 


முதல் 


49,000 


எடுப்புகள் 
பொதுச் செலவுகள் 
கட்டடம் 
இயந்திரங்கள் 
சரக்கிருப்பு ( 1-7-1968 ) 
நிலக்கரி 


4,000 
5,680 
22,000 
10,000 
32,400 

4,480 
14,400 

2,630 
12,560 


| 


கூலி 





5,760 


1,100 


15,000 


7,500 

500 


வரிகள் - காப்பீடு 
கடனாளிகள் 
கடனீந்தோர் 
வட்டம் 
6 % வட்டி வீதத்திற்குக் கடன் 
மோட்டார் கார் 
அறைகலன் 
ஐயக் கடன் ஒதுக்கு 
கழிவு 
மோட்டார் கார் செலவுகள் 
செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுகள் 
ரொக்கம் 
வங்கி மேல்வரைப்பற்று 
இந்தியன் வங்கி பங்குகள் 
விற்பனை 
கொள்முதல் 
கடன் மீதான வட்டி 


1,800 
2,640 


2,810 


7,700 


160 


6,600 


5,000 


. 


1,30,720 


93,550 

450 


2,19,2202,19,220 


190 


ஆம் 


பின்வருவனவற்றிற்குத் தக்கவாறு வகைசெய்த பின் , 
1969 சூன் 30 

நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார , இலாப நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய 
இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 
( 1 ) இறுதிச் சரக்கிருப்பு 

ரூ .47,000 . 


( 2 ) இயந்திரங்கள் மீது 10 % ம் , மோட்டார் கார் மீது 

12 % ம் தேய்மானம் நீக்குக , 


( 3 ) கடன் மீது ஆறு மாத வட்டி கொடுபடவேண்டிய 

தாக இருக்கிறது . 


( 4 ) வாராக் கடன் ரூ .320 ஐப் போக்கெழுதுக . 
( 5 ) கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் 

ஒதுக்கு பேணுக . 


விடை : ( மொ . இ . - ரூ .32,890 ; நி . -ரூ . 21,378 ; 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 1,01,888 ) : 


உதவிக்குறிப்பு இந்தியன் வங்கி 

பங்குகள் 

என்பது 
முதலீடுகள் (Investments ) ஆகும் . எனவே 
இந்த விவரம் இருப்பு நிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் தோன்றும் , 


191 


வினா எண் 25 
திரு .. சுகுமாரன் 

என்பவரது 1966 சூன் 30 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார , இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப் 
பையும் தயாரிக்க : 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


ரூ . 


- 


ரொக்கம் 
தொடக்கச் 

சரக்கிருப்பு 
கடனாளிகள் 


63,900 
5,200 


கூலி 


400 
5,000 


ஏற்றிச்செல் 


370 விற்பனை 

கடனீந்தோர் 
5,700 ஐயக் கடன் 
3,200 

ஒதுக்கு 
13,200 பெற்ற வாடகை 

கொள்முதல் 
300 திருப்பம் 
5,300 

முதல் 
1,250 
10,900 
28,900 


செலவு 


500 
58,720 


28,000 


6,500 


வாணிகக் குறிகள் 
விளம்பரம் 
சம்பளம் 
இயந்திரம் 
நிலம் - 

கட்டடங்கள் 
மின்னாற்றல் 

( ஆலை ) 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
பயணச் 

செலவுகள் 
காப்பீடு 
கொள்முதல் 
வட்டம் 
வாராக் கடன் 


1,700 


3 


} 


2,300 
3,600 
12,000 

300 

700 
9,500 


வங்கி 


1,33,720 


1,33,720 


192 


சரிக்கட்டுகள் : 

போக்கெழுதப்படவேண்டிய ரூ . 200 ஏட்டு மதிப்புள்ள 
பழுதுற்ற சரக்குகளையும் சேர்த்து இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 
3,200 என மதிப்பிடப்பட்டது . இயந்திரத்தின் மீது 20 % ம் , 
நிலம் - கட்டடங்கள் மீது 5 % ம் தேய்மானம் நீக்குக . முன் 
கூட்டிச்செலுத்திய காப்பீடு ரூ .800 . பெற்ற வாடகையில் 
1966 சூலை மாதத்திற்குரிய வாடகையாகிய 
சேர்ந்திருக்கிறது . கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் 
கடன் ஒதுக்கு பேணுக . 

- 
விடை : ( மொ . 

ரூ.29,900 ; நி . இ ரூ .9.210 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 73,430 ) . 


ரூ .300 ம் 


உதவிக் குறிப்பு : 

( 1 ) வாணிகக் குறிகள் ஒரு சொத்தாகும் . 
( 2 ) இக்கணக்கில் இறுதிச் சரக்கிருப்பு பற்றி இரண்டு 

சரிக்கட்டுகள் . அவற்றிற்குரிய குறிப்பேட்டுப் பதிவு 
களாவன: 


ரூ . 


ரூ 
. 


i 


இறுதிச் சரக்கிருப்பு 

பற்று 3,000 
வியாபாரக் க / கு 

3,0001 
( இறுதிச் சரக்கிருப்பு பற்றிய 
பதிவு ) . 
இலாப -நட்டக் க / கு பற்று 200 
வியாபாரக்க 

200 
( பழுதுற்ற சரக்குகளைப் 
போக்கெழுது தல்- இந்தப் பதி 
வால் மொத்த இலாபம் பாதிக் 
கப்படாமல் இருக்கும் ) . 


193 


வினா எண் 26 

பின்வருபவை திரு . வேலன் என்பவரது ஏடுகளிலிருந்து 
எடுக்கப்பட்ட 1967 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப்பு 
களாகும் : 


பற்று இருப்புகள் 


தொகை வரவு இருப்புகள் தொகை 


ரூ 
. 


20,000 


1,000 
1 ; 40,00g 


15,000 முதல் 
10,000 கொள்முதல் 
1,000 திருப்பம் 
8,000 விற்பனை 

பற்பல 
16,000 கடனீந்தோர் 
94,000 ஈட்டிய வட்டம் 

ஐயக் கடன் . 
500 ஒதுக்கு 

அனாமத்துக் 
15.000 

கணக்கு 


4,800 

500 


300 


20,000 


கட்டடங்கள் 
இயந்திரம் 
அறைகலன் 
மோட்டார் கார் 
தொடக்கச் 

சரக்கிருப்பு 
கொள்முதல் 
விற்பனைத் 

திருப்பம் 
பற்பல 

கடனாளிகள் 
பொதுச் 

செலவுகள் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச 

ரொக்கம் 
சம்பளம் 
வாடகை 
கழிவு 
உள்ளூர் வீதங்கள் 

வரிகள் 
வாராக் கடன் 
காப்பீடு 
அனுமதித்த 
வட்டம் 


800 
300 


4,700 
14,000 
4,000 
1,400 


600 
200 
400 


700 


1,86,600 


1,86,600 


க.ப. -13 


194 


பின்வருவனவற்றிற்கு வகை செய்க : 
( 1 ) கொடுபடவேண்டியவை : சம்பளம் ரூ .1,200 ; 

கழிவு ரூ.200 ;. வாடகை ரூ . 
( 2 ) முன்கூட்டிச்செலுத்திய காப்பீடு ரூ . 100 . 
( 3 ) சரக்கிருப்பு 31-12-1967 அன்று ரூ .20,000 . 
( 4 ) 5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கு பேணுக . 
( 5 ) இயந்திரத்தின் மீது 5 % ம் , மோட்டார் கார் மீது 

[ 0 % ம் , அறைகலன் மீது 4 % ம் , கட்டடங்கள் 

3 % ம் தேய்மானம் நீக்குக . 
84-12-1967ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
யொபார , இலாப - நட்டக் கணக்கையும் அந் நாளன்றைய 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


ரூ . 


விடை 
கடை : ( மொ . இ 50,500 . 
ரூ .24,560 ; இருப்பு 

நிலைக் 

குறிப்பு 
மொத்தம் ரூ . 

71.500 ; அனாமத்துக் 
கணக்கு ரூ .20,0001 . 


195 
வினா எண் 27 

திரு . சின்னப்பன் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட 1968 சூன் 30 ஆம் நாளன்றைய இருப்புகள் பின் 
வருமாறு : 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


ரூ . 


ரூ 


20,000 
1,30,000 


5,000 முதல் 
90,000 விற்பனை 
700 வெளித் 

திருப்பம் 
1,100 பற்பல கடனீந் 

தோர் 
800 


900 


6,000 


2,000 


1 


11,000 


. 


எடுப்புகள் 
கொள்முதல் 
உள் திருப்பம் 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
கொள் முதல் 

மீதான வரி 
சரக்கிருப்பு 

( 1-7-1967 ) 
மோட்டார் 

வேன் 
சம்பளம் 
வாடகை 
வரிகள் 
காப்பீடு 
பற்பல கடனா 

ளிகள் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச 

ரொக்கம் 
அறைகலன் 
நிலம் 


6,000 
5,000 
2,000 

300 
600 


8,000 

500 


2,500 
1,000 
20,400 


1,56,900 


4 


1,56,900 


செய்யவேண்டிய சரிக்கட்டுகளாவன : 
( அ ) மோட்டார் வேன் மீது 10 % ம் , அறைகலன் மீது 

5 % ம் ; தேய்மானம் நீக்குக . 
( ஆ ) 30-6-1968 அன்று சரக்கிருப்பு ரூ .14,000 . 
( இ ) 5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கு உருவாக்குக . 

30-6-1968ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய 
வியாபார. இலாப நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 
விடை : ( மொ . இ - ரூ . 40,100 ; நி . இ ரூ .30.350 ; 

இருப்புநிலைக் குறிப்புமொத்தம் ரூ . 51,350 ). 


196 


வினா எண் .28 

திரு . ராமதாஸ் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட 1958 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப்புகள் பின் 
வருமாறு : 

அவருடைய அந்த ஆண்டுக்குரிய வியாபார , 
இலாப -நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்பு 
நிலைக் குறிப்பையும் தயாரிக்க : 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


15,000 


எடுப்புகள் 
அறைகலன் 


பொருத்துகள் 


1,300 


2,100 


தாழில் 
வளாகம் 


5,500 


சரக்கிருப்பு 

( 1-1-1958 ) 
பற்பல 

கடனாளிகள் 
கொள்முதல் 
உள் திருப்பம் 
வட்டம் ( பற்று ) 
வரிகள் 
பொதுச் செலவு 


2,500 முதல் 

வங்கி மேல் 

வரைப்பற்று 

பற்பல 
10,000 

கடனீந்தோர் 

குடியிருப்போரிட 
11,000 மிருந்து பெற்ற 

வாடகை 
9,000 விற்பனை 
55,000 வட்டம் ( வரவு ) 
1,000 ஐயக் கடன் 
800 

ஒதுக்கு 
1,000 


500 
75,000 
1,000 


1,000 


கள் 


2,000 
4,500 
1,100 


சம்பளம் 
கழிவு ( பற்று ) 
கொள் முதல் 
மீதான ஏற்றிச் 
செல் செலவு 


900 


1,00,100 


1,00,100 


| 


வகை 


மீது 


சரிக்கட்டுகள் 

1958 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு 
ரூ . 10,000 ஆகும் , ஐயக்கடன் ஒதுக்கிற்காக ரூ . 500 க்கு 
செய்க . தொழில் வளாகத்தின் மீ 

200 ம் 
அறைகலன் - பொருத்துகள் மீது ரூ . 150 ம் தேய்மானம் 
நீக்குக . 
விடை : ( மொ . இ .-- ரூ .17,100 ; நி.இ. 

ரூ .9.350 ; 
இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 29,450 ) 


197 


வினா எண் -29 


திரு . பாலன் என்பவரது ஏடுகளிலிருந்து 1958 திசம்பர் 
31 ஆம் நாளன்று . இறக்கப்பட்ட இருப்பாய்வு பின்வருமாறு . 
கீழ்க்காணும் சரிக்கட்டுகளைச் செய்த பின்னர் , 31-12-1958 
ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார , இலாப 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்பு நிலைக் 
குறிப்பையும் தயாரிக்க : 


( அ ) பொறி - இயந்திரம் மீது 10 % தேய்மானம் நீக்குக . 


( ஆ ) அறைகலன் - பொருத்துகள் மீது 5 % தேய்மானம் 

நீக்குக . 


| 


ஐயக்கடன் 


( இ ) கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு 

ஒதுக்கு பேணுக . 


( ஈ ) கனிந்தும் ( பெற உரியதாகியும் ) பெறப்படாம 

லுள்ள வாடகை ரூ .50 . 


( உ ) பயன் தீராக் காப்பீடு ரூ .30 . 


( ஊ ) 31-12-1958 அன்றைய சரக்கிருப்பு ரூ .14,500 

என மதிப்பிடப்பட்டது . 


198 


இருப்பாய்வு 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


முதல் 


50,000 
4,000 

300 
800 


6,200 


சொந்த வளாகம் 

( Premises ) 
கொள்முதல் 
வாராக் கடன் 
உள்ளூர் வீதங் 

கள்- காப்பீடு 
தயாரிப்புக் கூலி 
சரக்கிருப்பு 

( 1-1-1958 ) 
உள் திருப்பம் 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 
பற்பல கடனாளி 


15.900 கழிவு 
27,000 வட்டம் 
250 ) வெளித் திருப்பம் 

பற்பல கடனீந் 
300 தோர் 
8,400 செலுத்துதற்குரிய 

மாற்றுச் சீட்டு 
9,600 கள் 
1,200 

ஐயக்கடன் 

ஒதுக்கு 
500 சில்லறை வரவு 


1,500 


350 


கள் 


கள் 


10,000 விற்பனை 


50 
73,000 


200 


30,000 


எரிபொருள் - 

சக்தி 
வாணிக நற் 

பெயர் 
அறைகலன் 

பொருத்துகள் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச ரொக்கம் 
அலுவலகச் 

சம்பளம் 
பொறி - இயந்திரம் 


4,000 
1,050 
7,500 


1,200 
20,000 


1,36,200 


1,36,200 


விடை : ( மொ . இ ரூ . 41,400 ; நி . இ .-- ரூ . 41,730 ; 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 99,430 ) . 


199 
னா எண் 30 

திரு . மோகன் என்பவரது ஏடுகளிலிருந்து பின்வரும் 
ருப்புகள் இறக்கப்பட்டன . 1970 திசம்பர் 31 ஆம் 
நாளோடு முடிவுறும் ஆண்டுக்குரிய வியாபார ,, இலாம் " 
நட்டக் கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்பு நிளைக் 
குறிப்பையும் தயாரிக்க : 


20,000 


25,000 

20 
65,00 
2,000 


சரக்கிருப்பு ( 1-1-1970 ) 
முதல் 
பெற்ற வட்டம் 
விற்பனை 
வங்கிக் கடன் 
கொள்முதல் 
பற்பல கடனாளிகள் 
அறைகலன் 
இயந்திரம் 
எடுப்புகள் 
பெறுதற்குரிய மாற்றுச் சீட்டுகள் 
செலுத்திய வட்டி 
அஞ்சற் செலவு 
ஏற்றிச்செல் செலவு 
சம்பளம் 
வாராக்கடன் 
வங்கிக் கட்டணங்கள் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச ரொக்கம் 
பற்பல கட்னீந்தோர் 


45,000 
16,000 
1,000 
8,000 
2,500 

600 
100 
300 

250 
3,200 

350 


150 
1,500 


7,500 


வாடகை 


700 


99,700 


99,700 


சரிக்கட்டுகள் : 

இயந்திரத்தின் மீது 10 % ம் , அறைகலன் மீது 5 % ம் , 
தேய்மானம் , நீக்குக . கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு 
ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்குக . முதல் மீது 8 % வட்டி 
அனுமதிக்க . 

கொடுபட வேண்டிய வாடகை 
இறுதிச் சரக்கிருப்பு ரூ .18,000 என மதிப்பிடப்பட்டது . 
விடை ( மொ . இ . 

17.750 ; நி . இ . 
ரூ . 9,300 ; இருப்பு நிலைக் குறிப்பு மொத் 
தம் ரூ .43,600 ) . 


ரூ . 308 . 


ரூ . 


200 
வினா எண் 31 
திரு . இராமன் என்பவரது ஏடுகளிலிருந்து 

ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட 1959 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப்பாய்வு 
பின்வருமாறு . 31-12-1959 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண் 
டுக்குரிய வியாபார , . இலாப நட்டக் கணக்கையும் , அந் 
நாளன்றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க :: 


பற்று இருப்புகள் 


தொகை வரவு இருப்புகள் தொகை 


50,000 


10,000 


எடுப்புகள் 
சரக்கிருப்பு 

( 1-1-1959 ) 
அறைகலன் - 

பொருத்துகள் 
அச்சு - எழுது 

பொருள் 
நிவக்கரி , எரி 

பொருள் , நீர் 
நித்தம் 


4,800 முதல் 

பற்பல கடனீந் 
30,000 தோர் 

% வீதத்திற்கு 
13,000 

வங்கிக்கடன் 

பெற்ற வட்டம் 
1,200 விற்பனை 

ஐயக்கடன் 
600 

ஒதுக்கு 
3,500 ( 1-1-1959 ) 
75,000 செலுத்தற்குரிய 
9,500 மாற்றுச் சீட்டு 

கள் 
950 


20,000 

400 
2,35,350 


600 


கொள்முதல் 


வருமானவரி 
அனுமதித்த 
வட்டம் 


6,500 


பொறி பழுது 


பார்ப்புச் செலவு 
ஆலை வாடகை 
சம்பளம் 
தயாரிப்புக் கூலி 
விளம்பரம் 


1,000 
2,500 
2,800 
24,000 
19,000 


பொறி - 


70,000 


இயந்திரம் 
அலுவலக 
வாடகை 


3,600 


சில்லறைச் 
செலவு 


1,000 


12,500 


பெறுதற்குரிய 
மாற்றுச் சீட்டுகள் 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
காப்பீடு 
வட்டி 
வங்கிவச 

ரொக்கம் 
கைவச ரொக்கம், 
பற்பல கடனா 
விகள் 


1,500 

600 
1,000 


7,500 
3,500 


33,800 


3,22,850 


3,22 , 850 


201 


தேவையான சரிக்கட்டுகள் : 


( 1 ) இறுதிச் சரக்சிருப்பின் மதிப்பு ரூ . 40,000 ஆகும் . 


( 2 ) பொறி - இயந்திரத்தின் மீது 10 % ம் , அறைகலன் 

பொருத்துகள் மீது 5 % ம் , தேய்மானம் நீக்குக . 


( 3 ) ஐயக்கடன் ஒதுக்கை 5 % அளவிற்கு உயர்த்துக ; 

கடனீந்தோர் மீதான வட்ட ஒதுக்கை 2 % அள 
விற்கு உருவாக்குக . 


( 4 ) 31-3-1960 வரையிலுமான 3 மாதங்களுக்குக் 

காப்பீடு முன்கூட்டிச் செலுத்தப் பட்டிருக்கிறது . 


( 5 ) ஆலை வாடகை வகையில் ரூ . 200 முன்கூட்டிக் 

செலுத்தப் பட்டிருக்கிறது . 


செலுத்த 

வேண்டிய 
( 6 ) பழுதுபார்ப்பு வகையில் 

ரூ .300 இன்னும் கொடுபட வேண்டியதாக இருக் 
கிறது . 


. 


விடை : ( மொ . இ . ரூ . 1,39,950 ; நி.இ. - ரூ . 98 , 960 ; 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .1,71,460 ) ... 


202 
வினா எண் 32 

திரு . மீனாட்சிசுந்தரம் என்பவரது பேரேட்டிலிருந்து 
எடுக்கப்பட்ட 1961 திசம்பர் 31 ஆம் நாளைய இருப்புகள் 
பினவருமாறு : 


பற்று இருப்புகள் தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


ரூ . 
20,000 
1,25,000 


7,500 


ரூ . 
3,500 முதல் க / கு 
10,000 விற்பனை 
2,500 பற்பல கடனீந் 

தோர் 
600 ஐயக்கடன் 
400 

ஒதுக்கு 

கடனாளிகள் 
12,500 மீதான வட்ட 
75.000 ஒதுக்கு 

9 % வட்டிக்குக் 
5,000 

கடன் 


எடுப்புகள் 
கட்டடம் 
இயந்திரம் 
அறைகலன் 

பொருத்துகள் 
சைக்கிள்கள் 
தாடக்கச் 

க்கிருப்பு 
கொள்முதல் 
விற்பனைத் 

திருப்பம் 
கொள்முதல் 
மீது செலுத்திய 


400 


200 


5,000 


வரி 


15,000 


பற்பல கடனா 

ளிகள் 
சம்பளம் 


கூலி 


10,000 
4,400 
7,500 
2,750 
1,250 


வாடகை 


135 


2,500 


750 


பயணச் செலவுகள் 
அஞ்சல் - தந்திச் 

செலவு 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
பொதுக் 

கட்டணங்கள் 
உள்ளூர் வீதங்கள் - 

வரிகள் 
செலுத்திய வட்டி 
வாராக் கடன் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச 
ரொக்கம் 


900 


+ 


90 
375 
300 
250 


2,400 


1.58.100 


1,58,109 


203 


செய்யவேண்டிய சரிக்கட்டுகளாவன : 
( 1 ) 31-12-1961 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு 

ரூ .14,000 . 


( 2 ) கொடுபடவேண்டிய செலவுகளாவன : 

சம்பளம் ரூ .400 ; வாடகை ரூ .250 ; கூலி ரூ .600 ; 

செலுத்தியது போக ஓராண்டுக்குரிய மீதி வட்டி . 
( 3 ) ஐயக்கடன் ஒதுக்கை 5 % அளவிற்கும் , கடனாளி 

கள் மீதான வட்ட ஒதுக்கை 21 % அளவிற்கும் 

பேணுக . 
( 4 ) கட்டடம் மீது 21 % ம் . இயந்திரம் மீது 10 % ம் , 

அறைகலன் மீது 6 % ம் , சைக்கிள்கள் மீது 15 % ம் 
தேய்மானம் நீக்குக . 


1961 திசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக் 
குரிய வியாபார இலாப - நட்டக் கணக்கையும் , அந் நாளன் 
றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 
டை : ( மொ . இ . ரூ .20,900 ; நி : இ ரூ . 8,491-50 ; 

இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 38,81-6-50 ) . 


450 


உதவிக்குறிப்பு : ரூ . 5000 மீது 9 % வீதம் 

ஓராண்டு வட்டி 
ஏற்கனவே செலுத்திய 
வட்டி 


375 


கொடுபட வேண்டிய 

வட்டி 


75 


204 
வினா எண் 33 

திரு . பால் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட 1963 
சூன் 30 ஆம் நாளன்றைய இருப்புகள் பின்வருமாறு : 


பற்று இருப்புகள் தொகை 


வரவு இருப்புகள் 


தொகை 


ரூ . 
5,000 


எடுப்புகள் க / கு 
கட்டிடங்கள் 


பொறி - 


இயந்திரம் 
அறைகலன் 


5,000 
25,000 
3,00,000 


பொருத்துகள் 


300 


லாரி 


3,600 முதல் க / கு 
15,000 வியாபாரக் 

கடனீந்தோர் 
15,000 பெற்ற கடன்கள் 

விற்பனை 
4,000 ஐயக்கடன் 
10,000 

கடனாளிகள் 
மீ . 

தான வட்ட 
25,000 

வங்கியரிட 
1,000 மிருந்து பெற்ற 
6,600 மேல்வரைப் 
20,000 பற்று 


ஒதுக்கு 


156 


ஒதுக்கு 


24,750 


கொள்முதல் 
மீதான சத்தமும் 
வரியும் 
வெளி ஏற்றிச் 

செல் செலவு 
சம்பளம் 
கூலி 
ஒளியாக்கக் 

கட்டணங்கள் 
வரிகள் 

உரிமங்கள் 
அஞ்சல்- தந்திச் 

செலவு 
பொதுக் கட் 

டணங்கள் 
செலுத்திய வட்டி 
லாரி பேணுகைச் 


1,000 


1,200 


150 


750. 
2,250 


செலவு 


3,500 


-10,000 


1,000 
2,20,000 


15,000 


பற்பல கடனா 

ளிகள் 
வைப்புகள் 

( பற்று ) 
கொள்முதல் 
தொடக்கச் 

சரக்கிருப்பு 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 
காப்பீடு 
விற்பனை 

மீதான கழிவு 
வாடிக்கை யருக்கு 
அனுமதித்த 
வட்டம் 
கைவச ரொக்கம் 


2,000 

500 


1,000 


1,500 

150 


3,60,200 


3,60,200 


205 


தேவையான சரிக்கட்டுகளாவன : 
( 1 ) 30-6-1963 

அன்று 

கைவசச் 
ரூ . 20,000 . 


சரக்கிருப்பு 


( 2 ) பின்வருவனவற்றிற்கு வகை செய்க : 

( அ ) கொடுபட வேண்டிய சம்பளம் ரூ .600 . 
( ஆ ) கொடுபடவேண்டிய கூலி ரூ .1.000 
( இ ) கடன்கள் மீது கொடுபட வேண்டிய வட்டி 

ரூ .500 ; மேல்வரைப்பற்று மீது கொடுபட 

வேண்டிய வட்டி ரூ .250 . 
( ஈ ) கொடுபட வேண்டிய லாரி பேணுகைச் செலவு 

ரூ . 500 . 
( உ ) முன்கூட்டிச் செலுத்திய காப்பீடு ரூ .125 . 


( 3 ) கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் 

ஒதுக்கும் , 23 % அளவிற்கு வட்ட ஒதுக்கும் 
பேணுக . 


( 4 ) கட்டிடங்கள் மீது 5 % ம் , இயந்திரம் மீது 10 % ம் 
அறைகலன் - பொருத்துகள் 

10 % ம் , 

லாரி 
மீது 25 % ம் , தேய்மானம் நீக்குக . 


மீது 


1963 சூன் 30 ஆம் நாளோடு முடிவுறும் 

ஆண்டுக் 
குரிய வியாபார , இலாப - நட்டக் கணக்கையும் , அந் நாளன் 
றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


விடை : ( மொ . இ . ரூ .37,000 ; நி.இ. ரூ.10,387-50 ; 

இருப்பு நிலைக் குறிப்பு மொத்தம் ரூ.69,387-50 ) . 


உதவிக் குறிப்பு : 


( Licences ) என்பது 


வரிகள் 

உரிமங்கள் 
ஒரு செலவாகும் . 


206 


வினா எண் 34 
திரு . பீட்டர் 

என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட 
31-12-1964ஆம் நாளன்றைய இருப்புகள் பின்வருமாறு : 


தொகை 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் 


ரூ . 
20,000 


கள் 


1,500 


9,000 
2.45,000 


5,000 முதல் க / கு 

செலுத்தற்குரிய 

மாற்றுச் சீட்டு 
2,000 

பற்பல 
15,000 

கடனீந்தோர் 
750 விற்பனை 
1,000 ஐயக் கடன் 
500 

ஒதுக்கு 
15,000 கடனாளிகள் 

மீதான வட்ட 
16,000 

ஒதுக்கு 
1,75,000 வங்கியரிட 
15,000 மிருந்து பெற்ற 

மேல்வரைப் 
10,000 


எடுப்புகள் 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு 
கள் 
சரக்கிருப்பு 

( 1-1-1964 ) 
அறைகலன் 
தட்டச்சு 
சைக்கிள்கள் 
லாரி 
பற்பல கடனா 

ளிகள் 
கொள்முதல் 
உள் திருப்டம் 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 
லாரி பேணு 

கைச் செலவு 
சம்பளம் 


500 


250 


! 


பற்று 


12.500 


5,500 
8,250 
11,000 
3,300 

450 


கூலி 


வாடகை 


300 


2,000 


வட்டி 
அஞ்சல்-எழுது 
அனுமதித்த 

வட்டம் - கழிவு 
பொதுக் கட் 

டணங்கள் 
உரிமங்கள் 

வரிகள் 
பழுதுபார்ப்பு 
பேணுகைச் 
செலவுகள் 
கைவச ரொக்கம் 


1,250 


500 


> 


300 
650 


2,88.750 


2,88,750 


207 


தேவையான சரிக்கட்டுகளாவன : 

( 1 ) 31-12-1964 அன்றைய சரக்கிருப்பு . ரூ.20,000 
( 2 ) கொடுபட வேண்டிய செலவுகளாவன : 
ரூ . 300 ; சம்பளம் ரூ . 

750 ; 
லாரி பேணுகை ரூ . 500 ; 
வட்டி ரூ .250 . 


வாடகை 


கூலி 


ரூ .1000 ; 


( 3 ) முன்கூட்டிச் செலுத்திய உளிமங்கள் - வரிகள் 

ரூ .125 . 


. 


( 4 ) கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக்கடன் 
ஓதுக்கும் , 2 % அளவிற்கு வட்ட 

ஒதுக்கும் 


பேணுக . 


( 5 ) அறைகலன் மீது 10 % ம் , தட்டச்சு மீது 15 % e . 

சைக்கிள்கள் மீது 20 % ம் லாரி மீது .25 % ம் , 
தேய்மானம் நீக்குக . 


1964 திசம்பர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக் 
ரிய வியாபார . இலாப நட்டக் கணக்கையும் , அந் நாளன் 
றைய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


நி . 


விடை : ( மொ . இ . 

ரூ . 9,970 ; 
ரூ . 50.770 ) . 


38,000 ; 
இருப்பு நிலைக் 


குறிப்பு 


208 
வினா எண் 35 

திரு . நடராஜன் என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட 1965 மார்ச் 31 ஆம் நாளன்றைய 

இருப்புகள் பின் 
வருமாறு : 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் தொகை 


ரூ 


. 


10,000 


10,000 


5,000 

5,000 
2,00,000 

500 


தொடக்கச் 


600 


கூலி 


( 


எடுப்புகள் 

3,000 முதல் 
கட்டடங்கள் 

5,000 பற்பல கடனீந் 
இயந்திரம் 

2,500 

தோர் 
அறைகலன் 

2,000 | 10 % வட்டிக்குப் 
தட்டச்சு 

1,000 பெற்ற கடன்கள் 
பற்பல கடனா 

வெளித் திருப்பம் 
ளிகள் 

15,000 விற்பனை 
கொள்முதல் 1,40,000 ) ஈட்டிய வட்டம் 

ஐயக் கடன் 
சரக்கிருப்பு 20,000 

ஒதுக்கு 
உள் திருப்பம் 

10,000 

10,000 
சம்பளம் 

7,500 
உள் ஏற்றிச் 

செல் செலவு 3,000 
வெளி ஏற்றிச் 
செல் செலவு 

5,000 
வாடகை 

2,750 
அனுமதித்த 
வட்டம் 

750 
வட்டி ( 1964 
திசம்பர் முடியச் 
செலுத்தியது ) 

375 
காப்பீடு 

600 
அஞ்சல்- எழுது 
பொருள் 

250 
உள்ளூர் வீதங் 
கள்- வரிகள் 

150 
விளம்பரம் 

750 
சில்லறைச் 
செலவு 

500 
போக்கெழுதிய 
வாராக் கடன் 

300 
கைவச ரொக்கம் 

250 
வங்கிவச 
ரொக்கம் 

425 


2,31,100 


2,31,100 


209 


செய்யவேண்டிய சரிக்கட்டுகளாவன : 
( 1 ) 1965 மார்ச் 31 ஆம் நாளன்றைய 

நாளன்றைய சரக்கிருப்பு 
ரூ .10,000 . 


( 2 ) கொடுபட வேண்டிய செலவுகளாவன : சம்பளம் 
ரூ . 500 ; கூலி ரூ .1,000 ; வாடகை 

ரூ .250 ; 
கடன் மீது 3 மாதங்களுக்குரிய வட்டி . 
{ 3 ) முன்கூட்டிச் செலுத்திய காப்பீடு ரூ . 150 . 


( 4 ) கடனாளிகள் மீது 

மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் 
ஒதுக்கு பேணுக . 


( 5 ) அறைகலன் மீது 10 % ம் , கட்டடங்கள் மீது 5 % ம் 

இயந்திரம் மீது 10 % ம் , தட்டச்சு மீது 15 % ம் 
தேய்மானம் . நீக்குக . 


1965 மார்ச் 31 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக் 
குரிய வியாபார , இலாப - நட்டக் கணக்கையும் , அந் நாளன் 
றைய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


விடை: ( மொ . 

ரூ . 

31,090 ; நி . இ . - 
ரூ . 10,850 ; இருப்பு நிலைக் குறிப்பு 
மொத்தம் ரூ . 34,725 . ) 


க.ப.- 14 


210 
வினா எண் 36 

கீழ்க் காணப்படுவது திரு . X என்பவருடைய 1965 
திசம்பர் 31 ஆம் நாளன்றைய இருப்பாய்வு ஆகும் . அந்த 
ஆண்டில் நடைபெற்ற நடவடிக்கைகளின் விளைவுகளைக் 
காண்பிக்கும் பொருட்டு அவருடைய இறுதிக் கணக்குகளைத் 


தயாரிக்க : 


பற்று இருப்புகள் 


தொகை 


வரவு இருப்புகள் தொகை 


ரூ 
. 


ரூ . 
48,000 


560 


5,200 


பொறி 

இயந்திரம் 
அலுவலக 
அறைகலன் 
பொருத்துகள் 
சரக்கிருப்பு 

( 1-1-1965 ) 
மோட்டார் வேன் 
பற்பல 

கடனாளிகள் 
கைவச ரொக்கம் 
வங்கிவச இருப்பு 
ஆலைக் கூலி 
அலுவலகக் கூலி 
கொள்முதல் 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
உள் திருப்பம் 
எடுப்புகள் 


விற்பனை 
5,000 செலுத்தற்குரிய 

மாற்றுச் 

சீட்டுகள் 
260 பற்பல 

கடனீந்தோர் 
4,800 | ஐயக் கடன் 
1,200 

ஒதுக்கு 

வெளித் திருப்பம் 
4,500 பெற்ற வட்டம் 

40 முதல் க / கு 
650 
15,000 

1,400 
21 , 350 


250 
550 

3700 
4,000 


720 
930 
700 
600 


வாடகை 


80 


ஒளியாக்கம் - 
வெப்பமாக்கம் 
( ஆலை ) 
தாலைபேசிச் 

செலவு 
காப்பீடு 
விளம்பரம் 
பொதுச் 

செலவுகள் 
வாராக் கடன் 
அனுமதித்த 
வட்டம் 


35 
30 
635 


100 
250 


650 


58,930 


58,935 


211 


செய்ய வேண்டிய சரிகட்டுகளாவன 
( 1 ) 1965 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பு 

ரூ .5,200 . 


( 2 ) கொடுபடவேண்டிய வாடகை ரூ . 

200 . 
( 3 ) செலுத்த உரியதாகியும் செலுத்தப்படா 
டாமலுள்ள 

3 மாதங்களுக்குரிய ஒளியாக்கம் - வெப்பமாக்கம் . 


ரூ . 30 . 


( 4 ) முன்கூட்டிச் செலுத்திய காப்பீடு ரூ . 10 . 


( 5 ) பொறி - இயந்திரம் மீது 10 % ம் , அறைகலன் 

மீது 5 % ம் , மோட்டார் வேன் மீது 25 % ம் தேய் 
மானம் நீக்குக . 


. 


( 6 ) ஐயக் கடன் ஒதுக்கு ரூ .300 ஆக 

அதிகரிக்க . 


இருக்குமாறு 


( 7 ) கடனாளிகள் மீதும் , கடனீந்தோர் மீதும் 21 % 

அளவிற்கு வட்ட ஒதுக்கு உருவாக்குக . 


விடை : ( மொ . 
( இ ரூ . 11,560 ; நி . 

-ரூ .7,202 : 
இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ .16,362 ) . 


212 


வினா எண் 37 


1968 திசமபர் 31 ஆம் நாளோடு முடிவுறும் வாணிக 
ஆண்டின் இறுதியில் எடுக்கப்பட்ட பின்வரும் இருப்புகளி 
லிருந்து , அந்த ஆண்டுக்குரிய வியாபார , இலாப நட்டக் 
கணக்கையும் , அந் நாளன்றைய இருப்புநிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க . அவ்வாறு தயாரிக்குமுன் கீழ்க்காணும் சரிக்கட்டு 
களுக்கும் தக்க கவனம் தருக : 


பற்று இருப்புகள் தொகை வரவு இருப்புகள் தொகை 


50,000 
80,000 

400 


1 


சரக்கிருப்பு 

( 1-1-1968 ) 
கொள்முதல் க / கு 
உள் திருப்பக் 

க / கு 
உள் ஏற்றிச்செல் 

செலவு 
வெளி ஏற்றிச் 
செல் செலவு 


2,500 


முதல் ( 1-1-1968 ) 
8,000 விற்பனை 
20,000 வெளித் திருப்பம் 

செலுத்தற்குரிய 
1,500 மாற்றுச் 

சீட்டுகள் 
1,200 பற்பல 

கடனீந்தோர் 
2,500 பணிபயிலுநர் 
3,300 
5,500 ( வரவு ) 
1,100 அனாமத்துக் 

க / கு ( வரவு ) 
250 


15,800 


கூலி 


முனைமம் 


சம்பளம் 


500 


வாடகை 


10,800 . 


2.50 


1501 


அச்சு - எழுது 

பொருள் 
உள்ளூர் 
வீதங்கள் 
வரிகள் 
பயணச் 

செலவுகள் 
பற்பல 

செலவுகள் 
தாழில் வளாகம் 
அறைகலன் - 

பொருத்துகள் 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுகள் 
பற்பல 

கடனாளிகள் 
கட்டும் 

யந்திரம் 


200 
65,000 


2,500 


3,500 


20,000 


. 


4.500 


1 


213 


பற்று இருப்புகள் தொகை வரவு இருப்புகள் தொகை 


ரூ .. 


1 


2,400 


900 
2,100 


400 


சத்தம் - 
துறைமுகக் 
கட்டணம் 
தீக் காப்பீட்டு 

முனைமம் 
வாராக் கடன் 
வட்டக் க / கு 

( பற்று ) 
ஸ்மித் என்பவரின் 
கடன் ககு 
( பற்று ) 
முதலீடு 
கைவச ரொக்கம் 
வங்கிவச 

ரொக்கம் 
உரிமையாளரின் 
எடுப்புகள் 
( Withdrawals ) 


5,000 
3,000 

250 


3,500 


- 


3,000 


1,60,000 


1.60.00 


நடப்பு ஆண்டில் செய்ய வேண்டிய சரிக்கட்டு 
களாவன : 
( 1 ) 1968 திசம்பர் 31 ஆம் நாளன்றைய சரக்கிருப்பூ 

ரூ . 7,000 . 


( 2 ) இறுதி மாதத்திற்காகத் தொழிலாளிகளுக்கு 

கொடுபடவேண்டியதாகவுள்ள கூன் 300 . 
( 3 ) எழுத்தர்களுக்கு 1968 திசம்பர் மாதத்திற்காகக் 

கொடுபடவேண்டியதாகவுள்ள சம்பளம் ரூ .500 . 
( 4 ) இறுதி மாதத்திற்காகக் கொடுபட வேண்டியதாக 

வுள்ள கிடங்கு வாடகை ரூ .100 / 
( 5 ) 1968 சூலை 1 ஆம் நாள் முதல் 1969 

சூன் 
30 ஆம் நாளோடு முடிவுறும் ஆண்டுக்காக 1968 

17 ஆம் தேதி செலுத்திய ரூ . 600 
தீக் காப்பீட்டு முனைமத்தில் சேர்ந்துள்ளது . 


S 


சூலை 


214 


முனைமம் 


( 6 ) 4 ஆண்டுகளுக்குரிய பணிபயிலுநர் 

( Apprentice Premium ) 1968 சனவரி 1 ஆம் நாள் 
முன்கூட்டிச் செலுத்தப்பட்டிருக்கிறது . 


-- 


( 7 ) எழுதுபொருளுக்காகச் செலுத்த வேண்டிய ரூ . 30 

இன்னும் செலுத்தப்படாமலுள்ளது . 
( 8 ) தொழில் வளாகத்தின் மீது 5 % ம் , அறைகலன் 

- பொருத்துகள் மீது 10 % ம் , கட்டும் இயந்திரத்தின் 

மீது 10 % தேய்மானம் நீக்குக . 
( 9 ) 5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கு உருவாக்குக . 


. 


/ 


( 10 ) கடனாளிகள் மீது 3 % அளவிற்கு வட்ட ஒதுக்கு 

உருவாக்குக . 


( 11 ) ஸ்மித் என்பவருக்குக் கொடுக்கப்பட்ட கடன் மீது 

7 % வீதத்தில் ஓராண்டு வட்டி கனிந்திருக்கிறது 
( Accrued ) --செலுத்தப்பட உரியதாயிருக்கிறது . 


{ 12 ) முதலீடு மீது 1968 திசம்பர் 31 ஆம் நாளோடு 

முடிவுறும் அரையாண்டுக்கு 5 % வீதத்தில் வட்டி 
கனிந்திருக்கிறது . 


( 13 ) முதல் மீது 5 % வீதத்தில் வட்டி அனுமதிக்க . 


( 14 ) எடுப்புகள் மீது நடப்பு ஆண்டுக்கு விதிக்கப்பட 
வேண்டிய வட்டி ரூ . 80 எனக் 

கணக்கிடப் 
பட்டிருக்கிறது . 
விடை : ( மொ . இ . 

50,700 ; நி . இ 

30,880 ; 
இருப்புநிலைக் குறிப்பு மொத்தம் ரூ . 1,09,455 ; 
அனாமத்துக் கணக்கு ரூ .10,800 ( வரவு ) . 


உதவிக்குறிப்பு : பணிபயிலுநர் முனைமமாகப் 

பெற்ற 
500 இல் , நடப்பு 

ஆண்டிற்குரிய 
தொகையாகிய ரூ .125 இலாப 

லாப - நட்டக் 
கணக்கில் வரவுப் பகுதியில் தோன்றும் ; 
அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குரிய மீதித் 
தொகையாகிய 375 இருப்புநிலைக் 
குறிப்பில் பொறுப்புகள் 

பகுதியில் 
தோன்றும் . 


215 


ஐயக் கடன் ஒதுக்கும் வட்ட ஒதுக்குகளும் 
வினா எண் 38 

திரு . ராஜு என்பவரின் 31-12-1972 ஆம் நாளன்றைய 
இருப்பாய்வு வேறு பல செய்திகளோடு பின்வரும் செய்தி 
களையும் தாங்கியிருக்றது : 
கடனாளிகள் 

40,000 . 
வாராக் கடன்கள் 

500 
ஐயக்கடன் ஒதுக்கு ( 1-1-1972 ) 

1,000 
கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கு 
பேணவேண்டும் . அதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவுகளைத் 
தந்து வாராக் கடன் க / கு , ஐயக் கடன் க / கு , இலாப - நட்டக் 
க / கு , இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றைக் காட்டுக . 


வினா எண் 39 
திரு . அசோக் 

என்பவரது 

31-12-1970 
நாளன்றைய இருப்பாய்வு காட்டும் செய்திகளில் சில பின் 
வருமாறு : 


ஆம் 


|1 


பற்பல கடனாளிகள் 

10,000 
வாராக் கடன்கள் 

300 
ஐயக் கடன் ஒதுக்கு 

1,000 
கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் ஒதுக்கு 
பேணவேண்டும் . அதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவுகள் தந்து 
தக்க பேரேட்டுக் கணக்குகள் , இலாப - நட்டக் 

கணக்கு , 
இருப்புநிலைக் குறிப்பு ஆகியவற்றைக் காட்டுக . 
உதவிக்குறிப்பு : தேவையான புதிய ஐயக் கடன் ஒதுக்கு 

5 
ரூ.500- அதாவது 10,000 x 

; ஆனால் 
தற்பொழுதுள்ள 

பழைய 

ஒதுக்கோ 
ரூ . 1,000 ; இதிலிருந்து 

வாராக் கடன் 
ரூ . 300 ஐக் கழித்தபின்னும் எஞ்சியிருக்கும் 
தொகை 

தேவையான 
ஒதுக்கைக் காட்டிலும் பழைய ஒதுக்கில் 
ரூ .200 அதிகமாக இருப்பதால் , இயல்பாகச் 
செய்வதற்கும் எதிர்மாறான 

சரிக்கட்டுப் 
பதிவைச் செய்ய வேண்டும் பின்வருவது 


100 


1 


ரூ .700 . 


புதிய 


போன்று : 


ரூ . 
ஐயக் கடன் ஒதுக்குக் க / கு பற்று 200 
லாப - நட்டக் க / கு 

200 
(ஆக இலாப நட்டக் கணக்கில் ரூ .200 ஐ வரவுப் 
பகுதியில் காண்பிக்க வேண்டும் ) . 


216 


னா எண் 40 


திரு . எஸ் . வின்செண்ட் என்பவரது 31-12-1973 ஆம் 
நாளன்றைய இருப்பாய்வில் பின்வரும் செய்திகள் உள : 


பற்பல கடனாளிகள் 


.. 


15,300 


வாராக் கடன்கள் 


500 


ஐயக் கடன் ஒதுக்கு 


800 


கடன் 


பற்பல கடனாளிகளில் அடங்கியுள்ள கடன் தொகை 
ரூ . 300 திரும்பிப்பெற ( அதாவது வசூலிக்க ) முடியாதது 
எனக் கருதப்படுவதால் அதைப் பேர் க்கெழுதிவிட வேண்டிய 
நிலை ஏற்பட்டிருக்கிறது . 5 % அளவிற்கு ஐயக் 
ஒதுக்கைப் பேணவேண்டும் . இதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவு 
கள் தந்து , தக்க பேரேட்டுக் கணக்குகள் , இலாப 

லாப - நட்டக் 
கணக்கு , இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றைக் காட்டுக . 
உதவிக்குறிப்பு : புதிய வாராக் கடன் ஆன ரூ .300 ஐப் 

போக்கெழுதிவிடுக . (இருப்பாய்வில் 
தோன்றுவது நடப்பு ஆண்டில் ஏற்பட்ட 
பழைய வாராக் கடன் என்பதை நினைவு 
படுத்திக் கொள்க ) : அந் நிலையில் கடனாளி 
கள் 

15,000 ஆகக் குறைவர் . 
தொகையில் 5 % - அதாவது 750 
தேவையான புதிய ஐயக் கடன் ஒதுக்கு 
ஆகும் ) 


ரூ . 


வினா எண் 41 

1970 சனவரி 1 ஆம் நாளன்று ஐயக் கடன் ஒதுக்கு 
காட்டிய தொகை ரூ . 900 ஆகும் . அந்த ஆண்டில் ஏற்பட்ட 
1970 திசம்பர் 31 அன்று , இருந்த பற்பல கடனாளிகள் 
ரூ . 20,000 . கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் கடன் 
ஒதுக்கு பேண வேண்டும் . இவை குறித்த பதிவுகள் பின் 
வருவனவற்றில் எவ்வாறு தோன்றும் : 

( அ ) குறிப்பேடு 
( ஆ ) பேரேடு 
( இ ) இலாப - நட்டக் கணக்கு 
( ஈ ) இருப்புநிலைக் குறிப்பு . 


பு 


217 . 


வினா எண் 42 

1972 சனவரி 1 ஆம் நாளன்று ஐயக் கடன் ஒதுக்குக் 
கணக்கு ரூ.1,500 

1,500 வரவு இருப்பு காட்டியது . அந்த 
ஆண்டில் ஏற்பட்ட வாராக் கடன் ரூ .900 ஆகும் . 1972 
திசம்பர் 31 ஆம் நாளன்று இருந்த பற்பல கடனாளிகள் 
ரூ . 18,000 ஆவர் . இவர்களில் ஒருவரிடமிருந்து வரவேண்டிய 

ரூ . 500 பெற இயலாதது ; 

அதைப் 
போக்கெழுதிவிட வேண்டும் . கடனாளிகள் மீது 5 % அள 
விற்கு ஐயக் கடன் ஒதுக்கு பேண வேண்டும் . இவை பற்றிய 
பதிவுகளைக் குறிப்பேடு , பேரேடு , இலாப - நட்டக் க / கு . 
இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றில் காண்பிக்க . 


கடனான 


எனவே 


ஆம் 


வினா எண் 43 

1978 திசம்பர் 31 நாளன்றைய இருப்பாய்வு 
ஒன்றில் பின்வரும் செய்திகள் காணப்பட்டன : 

ரூ . 
பற்பல கடனாளிகள் 

15,000 
ஐயக் கடன் ஒதுக்கு ( 1-1-1978 ) 

1,500 


பற்பல கடனாளிகளில் அடங்கியுள்ள ரூ . 800 திரும்பப் 
பெற இயலாத கடனாகும் . எனவே அதைப் போக்கெழுதிவிட 
வேண்டும் . கடனாளிகள் மீது 10 % அளவிற்கு ஐயக் கடன் 
ஒதுக்கு பேண வேண்டும் . இவை குறித்த குறிப்பேட்டுப் 
பதிவுகள் தந்து , பேரேட்டுக் கணக்குகள் , இலாப 

நட்டக் 
கணக்கு , இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றைக் காண்பிக்க . 
உதவிக் குறிப்பு : ( புதிய ஐயக் 

கடன் 

ஒதுக்கிற்குரிய 
தொகையைக் கணக்கிடுமுன் , பற்பல 
கடனாளிகளிலிருந்து 

புதிய வாராக் 
கடனான ரூ .800 ஐக் கழிக்க) . 


வினா எண் 44 

திரு . அர்ச்சுனன் என்பவரது 31-12-1975 ஆம் 
நாளன்றைய இருப்பாய்விலுள்ள சில செய்திகளா வன : 

பற்று வரவு 

ரூ . 
பற்பல கடனாளிகள் 

60,000 
வாராக் கடன்கள் 

1,500 
ஐயக் கடன் ஒதுக்கு ( 1-1-1975 ) .. 

2,100 


218 


இருப்பாய்வைத் தயாரித்த பிறகு செய்யவேண்டியதாக 
வுள்ள சரிக்கட்டுகளாவன : 
( 1 ) மேலும் வாராக் கடனாகவுள்ள ரூ .500 ஐப் போக் 

கெழுதுக . 
( 2 ) கடனாளிகள் மீது 5 % அளவிற்கு ஐயக் 

ஐயக் கடன் 
ஒதுக்கு பேணுக . 
( 3 ) கடனாளிகள் மீது 2 % அளவிற்கு வட்ட ஒதுக்கு 

உருவாக்குக . 


தேவையான பேரேட்டுக் கணக்குகளை எழுதுவதோடு , 
வை குறித்த பதிவுகளை இலாப - நட்டக் கணக்கு , இருப்பு 
நிலைக் குறிப்பு ஆகியவற்றில் காண்பிக்க . 


உதவிக் குறிப்பு : வட்ட ஒதுக்கைத் திடமான கடனாளிகள் 

மீது கணக்கிடவேண்டும் என்பதை நினைவு 
படுத்திக் கொள்க ; ( திடமான கடனாளிகள் 
என்போர் ‘ நிகரக் கடனாளிகளிலிருந்து 
புதிய ஐயக் கடன் ஒதுக்கைக் 

கழித்த 
நிலையில் எஞ்சியுள்ள கடனாளிகள் ஆவர் ; 
நிகரக் கடனாளிகள் 

என்போர் பற்பல 
கடனாளிகளிலிருந்து பு திய 

வாராக் 
கடனைக் கழித்தபின் 

எஞ்சி நிற்கும் 
கடனாளிகள் ஆவர் ) 


- 


வினா எண் 45 


ஒரு வாணிகரின் 1973 டிசம்பர் 31 ஆம் நாளன்றைய 
இருப்பாய்வு பற்பல கடனீந்தோர் என ரூ .12,000 காட்டு 
கிறது . அந்த ஆண்டுக்குரிய இறுதிக் 

கணக்குகளைத் 
தயாரிக்கும் முன்னர் , 

முன்னர் , கடனீந்தோர் மீது 3 % அளவிற்கு 
வட்ட ஒதுக்கு உருவாக்குவது என முடிவு செய்யப்படுகிறது . 
இதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவைத் தந்து , பேரேட்டுக் 
கணக்கு , இலாப நட்டக் கணக்கு , இருப்புநிலைக் குறிப்பு 
ஆகியவற்றையும் காண்பிக்க . 


அத்தியாயம் 16 
மாற்றுச் சீட்டுகள் 

( Bill of Exchange ) 
வாணிகத்திற்கு நிதி வசதி செய்து தருவதில் இன்று 
மாற்றுச் சீட்டுகள் பேருதவியாக விளங்கி வருகின்றன . சரக்கு 
களைக் கொள்முதல் செய்வோர் , தாம் கொள்முதல் செய்யும் 
-சரக்குகளுக்குரிய தொகையை உடனடியாக ரொக்கமாகச் 
செலுத்துவதற்குப் பெரும்பாலும் இயலுவதில்லை . அவர் 
.களுக்குக் கடன் வசதி தேவைப்படுகிறது . பொருள்களை விற் 
போரும் இக் கடன்வசதி அளித்துச் சரக்கு வாங்குவோரைத் 
தம்மிடமிருந்து சரக்குகளைப் பெருமளவிலும் வழக்கமாகவும் 
"வாங்குவதற்கு ஊக்குவிக்கின்றனர் . இவ்வாறு ஊக்குவிப்பது 
தவிர்க்கமுடியாத தாகவும் இருக்கிறது . 
இந்த 

அடிப்படையில் வியாபாரம் நடைபெறும் 
பொழுது , கொள்முதல் - செய்பவர் அவர் வாங்கும் சரக்கு 
களுக்குரிய தொகையை ஓரிரு அல்லது மூன்று 

மாதங்களில் 
செலுத்துவதாக 

உறுதிமொழி அளிக்கிறார் . இத்தகைய 
வாய்மொழியான உறுதிமொழிகள் தெளிவற்றவை ; எப் 
பணம் செலுத்தப்படும் 

என்பது 

உறுதியற்ற 
தாகவே இருக்கும் ; அல்லாமலும் வரவேண்டிய 

பணம் 
பற்றிய எழுத்து மூலமான சான்றும் கடனீந்தவரிடம் 
இல்லை . இக் குறைபாடுகளைப் போக்குமுகத்தான் மாற்றுச் 
சீட்டுகள் எழுச்சி பெற்றன . கடன் அடிப்படையில் சரக்கு 
-களை விற்பவர் வாங்குபவர் மீது மாற்றுச்சீட்டு எழுதுவார் . 

குறிப்பிட்ட பணத்தைக் குறிப்பிட்ட காலம் கழியும் 
பொழுது செலுத்துமாறு குறிப்பிட்ட நபருக்கு விடுக்கப்படும் 
- எழுத்து மூலமான ஆணையே மாற்றுச் சீட்டாகும் . 

வரைவிலக்கணம் ( Definition ) : 1881 ஆம் ஆண்டு 
" மாற்றுமுறை ஆவணச் சட்டத்தின் ( Negotiable Instruments 
Act of 1881 ) 5 , ஆம் பிரிவு மாற்றுச் சீட்டிற்கு இவ்வாறு 
வரைவிலக்கணம் வகுத்திருக்கிறது : 

" குறிப்பிட்ட நபருக்கோ அவரது ஆணைக்கேற்பவோ 
அல்லது அந்த முறியைக் கொணர்வோருக்கோ குறிப்பிட்ட 


பொழுது 


220 


பணத்தொகையைச் செலுத்துமாறு குறிப்பிட்ட நபருக்கு . 
ஒருவர் எந்த நிபந்தனையும் இணைக்காமல் எழுத்துமூல 
மாகக் கையொப்பமிட்டு விடுக்கும் ஆணை தாங்கிய முறியே 
மாற்றுச் சீட்டாகும் ” 


| 


என்பது 


சுருங்கச்சொல்லின் , மாற்றுச்சீட்டு 

குறிப் 
பிட்ட பணத் தொகையைச் செலுத்துமாறு ஒருவர் மற்றொரு 
வருக்கு எழுத்து மூலமாக விடுக்கும் ஆணையேயாகும் . 


அதன் இயல்புகள் 


மாற்றுச் சீட்டின் இயல்புகளாவன : 

( அ ) அது எழுத்து மூலம் அமையும் முறியாகும் . 


( ஆ ) அது நிபந்தனையற்ற ஆணையைத் தாங்கியிருக்கும் .. 


( இ ) அந்த 

அந்த ஆணை திட்டவட்டமான பணத்தொகை - 
யைச் செலுத்துமாறு விடுக்கப்படுவதாகும் . 


( ஈ ) அதன் செலுத்தப்பெறுநர் ( Payee ) ( அதாவது 

அதன் பணம் பெறுதற்குரியவர் ) குறிப்பிட்ட நப 
ராக இருத்தல் வேண்டும் . அவர் பெயர் அதில் - 
குறிப்பிடப்பட்டிருக்கவேண்டும் . கொ ணர்வோருக் 
குச் செலுத்தப்படுவதாகவும் அது இருக்கலாம் . 


( உ ) மாற்றுச் சீட்டு மூலம் ஆணை விடுப்பவர் ( அதாவது 

அதை எழுதுபவர் ) அதில் கையொப்பமிட . 
வேண்டும் . அவருக்கு எழுதுநர் ( Drawer ) 
பெயர் . 


எனப் 


- 


( ஊ ) அந்த ஆணை குறிப்பிட்ட நபருக்கு விடுக்கப் 

படுவ தாக இருத்தல் வேண்டும் . அவருக்கு எழுதப் 
பெறுநர் ( Drawee ) எனப் பெயர் . 


( எ ) மாற்றுச் சீட்டுகளில் பெரும்பாலும் மூன்று 

தரப்பார் -- அதாவது எழுதுநர் , எழுதப்பெறுநர் , 
செலுத்தப்பெறுநர் என்போர் -- இருப்பர் . 


r 


2211 


மாற்றுச்சீட்டின் மாதிரிப் படிவம் 


ரூ.1,000 / 


சென்னை 

600 001 
ஜனவரி 1 , 1978 


K 


முத்திரை 


7 


வரி 


வில்லை 


பொழுது , 


இத் தேதியிலிருந்து மூன்று மாதங்கள் கழியும் 

மதிப்புப் பெற்றுக்கொண்ட வகையில் , திரு . 
எஸ் .திலிப் என்பவருக்கோ அவரது ஆணைக்கேற்பவோ 
ஓர் ஆயிரம் ரூபாய் மட்டும் செலுத்துக . 

கே . குமார் 
எழுதப்பெறுநர் : 
திரு . ஜி . கோபு , 
திருச்சி - 2 , 
620 002 . 


| 


மாற்றுச்சீட்டு பற்றிய முக்கியமான 

சொற்றொடர்களுக்கு விளக்கம் 
( 1 ) மாற்றுச் சீட்டு எழுதுதல் : 

மேலே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் , கடனீந்தவர் 
( கடன் அடிப்படையில் சரக்கு விற்றவர் ) கடனாளி மீது 
மாற்றுச்சீட்டு எழுதிக் 

கையொப்பமிடுவார் . இவ்வாறு 
முழுமையான வடிவத்தில் மாற்றுச் சீட்டைத் தயாரிப்பதை 
மாற்றுச்சீட்டு எழுதுதல் எனக் கூறுகிறோம் . கடனீந்தவர் 
அதை எழுதிமுடித்த நிலையில் அதன் எழுதுநர் ஆகிறார் . 
( 2 ) மாற்றுச் சீட்டைச் சார்ந்த தரப்பார் ( Parties ) 
( அ ) எழுதுநர் : 

இவர் மாற்றுச்சீட்டை எழுதிக் 

கையொப்பமிடுபவர் ஆவார் . 
( ஆ ) எழுதப்பெறுநர் : எவர் மீது அது எழுதப்படு 

கிறதோ அவர் இவ்வாறு 

அழைக்கப்படுகிறார் . 
( இ ) செலுத்தப்பெறுநர் : மாற்றுச் சீட்டில் கூறப் 

பட்டுள்ள பணத்தைப் பெறு 

தற்குரியவர் இவர் . 
( ஈ ) ஏற்குநர் ( Acceptor ) : குறிப்பிட்ட காலங்கழித்துச் 

செலுத்துமாறு 

வரையப் 
பட்டிருக்கும் மாற்றுச்சீட்டின் 
எழுதப்பெறுநர் அதை ஏற்ற 
தாகக் ( Accepted ) குறித்துக் 
கையொப்பமிடுவார் . அப் 

அவர் ‘ எழுதப் 
பெறுநர் என்னும் நிலையி 
லிருந்து மாறி ஏற்குநர் : 
எனும் பெயர் பெறுவார் . 


பொழுது 


222 


( 3 ) மாற்றுச்சீட்டை ஏற்றல் ( Acceptance of a Bill) ! 

மாற்றுச் சீட்டை எழுதுபவர் அவரே அதன் செலுத்தப் 
பெறுநராக இருப்பின் , அதை எழுதி முடித்தவுடன் எழுதப்" 
பெறுநருக்கு ஏற்புக்காக அனுப்புவார் அல்லது முன்னிலைப் 
படுத்துவார் ; செலுத்தப்பெறுநர் வேறொருவராக இருப்பர் . 


எழுதுநர் அதை எழுதி முடித்தவுடன் செலுத்தப் 
பெறுநரிடம் தந்துவிடுவார் , செலுத்தப்பெறுநர் அதை எழுதப் 
பெறுநருக்கு- ( கடனாளிக்கு அதாவது சரக்கு வாங்கியவருக்கு ) 
அனுப்பிவைப்பார் அல்லது முன்னிலைப் படுத்துவார் ( Present 
ment ) . அதைப் பெறும் எழுதப்பெறுநர் அதன் முகப்பில் 
ஏற்றேன் ( Accepted ) என எழுதிக் கையொப்பமிடுவார் . 
இதற்கு ஏற்பு ( Acceptance ) 

எனப் 

பெயர் . அவ்வாறு 
ஏற்றுக்கொண்டதன் மூலம் , அதில் குறிப்பிடப்பட்டுள்ள 
தொகையைக் குறிப்பிடப்பட்டுள்ளபடி செலுத்துவதாக அவர் 
ஒப்புக்கொள்கிறார் ; அதன்படி செலுத்துவது அவரது கடமை 
யும் பொறுப்புமாகும் . ஏற்கும் வரை அவருக்கு இப் பொறுப்பு 
இல்லை ; ஏற்றபின்னே அது ஏற்படுகிறது ;. அந் நிலையில் 
அவர் ஏற்குநர் என அழைக்கப்படுகிறார் . ஏற்றபின் அவர் 
அந்த மாற்றுச் சீட்டை எழுது நருக்கோ செலுத்தப்பெறு 
நருக்கோ ( எவரிடமிருந்து பெற்றாரோ அவருக்குத் ) திருப்பி 
யனுப்பிவிடுவார் . எழுதுநரே செலுத்தப்பெறுநராகவும் 
இருக்கலாம் . 

செலுத்தப்பெறுநருக்கு அது பெறுதற்குரிய 
மாற்றுச் சீட்டாகும் 

( Bill Receivable ) . ஏற்குநருக்கு அது 
செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டாகும் ( Bill Payable ) . 


கேட்கும் பொழுது செலுத்தத்தக்க மாற்றுச் 

சீட்டு 
களுக்கு ( அதாவது கேட்பு மாற்றுச் சீட்டுகளுக்கு-- (Demand 
Bills ) ஏற்பு தேவையில்லை . 

தவணை 

மாற்றுச் சீட்டு 
களுக்கே ( Time Bills ) இது தேவைப்படுகிறது . எழுதுநரின் 
ஆணையை மதித்துப் பணம் செலுத்த எழுதப்பெறுநர் ஓப்புக் 
கொள்ளுவாரா 

செலுத்தப்பெறுநருக்குள்ள ஐயப் 
பாட்டை ஏற்பு என்னும் வழி போக்குகிறது . 


என் 


எடுத்துக்காட்டு 
1977 சனவரி 1 ஆம் நாளன்று அசோக் என்பவர் 

என்பவருக்கு ரூ . 500 மதிப்புள்ள சரக்குகளைக் 
கடனாக விற்றார் . அன்றே அசோக் என்பவர் அருண்மீது 
ரூ . 500 க்கு மூன்று மாத மாற்றுச் சீட்டு ( மூன்று மாதம் 


அருண் 


223 


கழியும்பொழுது செலுத்தத் தக்க மாற்றுச் சீட்டு ) எழுதி 
அருணுக்கு அனுப்பினார் . அருண் அதை ஏற்று , அசோக் 

: 
கிற்குத் திருப்பியனுப்பினார் . 


இந்த எடுத்துக்காட்டில் அசோக் என்பவர் அம்மாற்றுச் 
சீட்டின் எழுதுநரும் செலுத்தப்பெறுநரும் ஆவார் . அவருக்கு 
அது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஆகும் . அருண் அதன் 
ஏற்குநர் ; எனவே அவருக்கு அது செலுத்தற்குரிய மாற்றுச் 
சீட்டு ஆகும் . 


என்று 


( 4 ) மாற்றுச் சீட்டின் செலுத்தற்குரிய நாளும் ( Due 

Date ) சலுகை நாட்களும் ( Days of Grace ) 

மாற்றுச் சீட்டின் தொகையை அதன் ஏற்குநர் எந்தத் 
தேதியில் செலுத்த வேண்டியதாக இருக்கிறதோ அதற்கு 
அம் மாற்றுச் சீட்டின் செலுத்தற்குரிய நாள் (Due Date ) எனப் 
பெயர் . மாற்றுச் சீட்டின் 

தவணைக் 

காலத்தைக் 
கொண்டு அதன் செலுத்தற்குரிய நாள் கணக்கிடப்படுகிறது . 
அதன் தவணைக் காலம் ( Period of Time Bill ) 
முடிவடைகிறதோ அத்துடன் மூன்று நாட்களைக் கூட்டி 
அந்த உரிய நாள் கணக்கிடப்படுகிறது . இவ்வாறு 

கூடு 
தலாகச் சேர்க்கப்படும் அந்த மூன்று நாட்களுக்குச் சலுகை 
நாட்கள் எனப் பெயர் . ஏற்குநருக்கு அதிக 

அவகாசம் 
கொடுப்பதற்காகவே இச்சலுகை 

சேர்த்துக் 
கொள்ளப்படுகின்றன . தவணை மாற்றுச் சீட்டுகள் (Time Bills ) 
மட்டுமே சலுகை நாள்களுக்கு உரியவை . கேட்பு மாற்றுச் 
சீட்டுகள் ( Demand Bills ) சலுகை நாள்களுக்கு உரியவையாகா . 


நாட்கள் 


எடுத்துக்காட்டு : 


சலுகை 


செலுத்தற்குரிய 


மாற்றுச் சீட்டின் தவணைக் 
தேதி 

காலம் 


நாள்கள் 


நாள் 


1978 சனவரி 1 


1 மாதம் 


3 


1978 பிப்ரவரி 4 


1978 சனவரி 1 


30 நாள்கள் 


3 


1978 பிப்ரவரி 3 


1978 சனவரி 1 


3 மாதங்கள் 


3 


1978 ஏப்ரல் 4 


224 


கடனை 


( 5 ) மாற்றுச் சீட்டை மேலெழுதுதல் ( Endorsement of a Bill) 

மாற்றுச் சீட்டின் செலுத்தப்பெறுநர் தான் மற்றொரு 
வருக்குத் தரவேண்டிய 

அடைப்பதற்காக அதை 
அந்த மற்றவருக்கு மாற்றித்தரலாம் ( Transfer ). அதற்கு 
மாற்றுநர் ( Transferor ), எவருக்கு அதை மாற்றித் தரு 
கிறாரோ அவர் பெயரை அதன் பின்புறம் எழுதிக் கை 
யொப்பமிட்டுத் தரவேண்டும் . எவர் பெயருக்கு அது மாற்றி 
யெழுதித் தரப்படுகிறதோ அவருக்கு மாற்றப்பெறுநர் 
( Transferee )) 

எனப் 

பெயர் . மாற்றுநர் அம்மாற்றுச் 
சீட்டின் பின்புறம் மாற்றப்பெறுநரின் பெயர் ஏதும் 
எழுதாமல் வெறும் கையொப்பமிட்டும் தரலாம் . இவ்வாறு 
மாற்றுச் சீட்டை வைத்திருப்பவர் அதை மற்றொருவருக்கு 
மாற்றித் தருவதற்காக அதன் பின்புறம் மாற்றப்பெறுநரின் 
பெயரை எழுதியோ எழுதாமலோ கையொப்பமிட்டுத் தரு 
வதற்கு மேலெழுத்து ( Endorsement ) எனப்பெயர் . 
மேலெழுதி மாற்றித் தருபவருக்கு மேலெழுதுநர் ( Endorser ) 
எனவும் , மேலெழுத்து மூலமாக அந்த மாற்றுச்சீட்டை 
மாற்றப்பெறுநருக்கு மேலெழுத்து பெறுநர் ( Endorser ) 
எனவும் பெயர் . 

ஒரு மாற்றுச் சீட்டு எவருக்கு உரியது 
என்பதை அதன் பின்புறம் தோன்றும் இறுதி மேலெழுத்து 
தீர்மானிக்கிறது . 


( 6 ) மாற்றுச்சீட்டை வட்டஞ்செய்தல் ( Discounting a Bil ) 

மாற்றுச் சீட்டு முதிர்வடைந்து செலுத்தற்குரியதாகு 
முன்னர் அதன் செலுத்தப்பெறுநருக்கு ( அல்லது அதை 
வைத்திருப்பவருக்கு ) அவசரமாகப் பணம் தேவைப்படலாம் . 
அந்நிலையில் அவர் தம் வங்கியிடம் அந்த மாற்றுச் சீட்டை 
வட்டஞ்செய்து நிதி வசதி பெறலாம் . வங்கி அந்த மாற்றுச் 
சீட்டைப் பெற்று , அதன் தொகை ( முகமதிப்பு ) , முதிர்வடை 
வதற்கு அது இன்னும் 

இன்னும் கடக்கவேண்டிய காலம் இந்த 
இரண்டையும் அடிப்படையாகக்கொண்டு வட்டி கணக்கிட்டு , 
அந்த வட்டித் தொகையை முகமதிப்பிலிருந்து கழித்துக் 
கொண்டு மீதியைக் கொடுக்கும் . இவ்வாறு வட்டியாகக் 
கழிக்கப்படும் தொகைக்கு வட்டம் ( Discount ) எனவும் , 
இந்த முறையில் வங்கியிடமிருந்து மாற்றுச் 

சீட்டைக் 
கொடுத்து 

வசதி 

பெறுவதை வட்டஞ் செய்தல் 
{ Discounting of a Bill ) எனவும் கூறுகிறோம் . 


225 


எடுத்துக்காட்டு ரூ.5,000 முகமதிப்பும் , முதிர்வடை 
வதற்கு மேலும் இரு மாதங்களைக் கடக்க வேண்டுவதாகவும் 
உள்ள மாற்றுச் சீட்டை அதன் செலுத்தப்பெறுநர் வட்டஞ் 
செய்ய விழைகிறார் எனக் கொள்வோம் . 

வங்கி விதிக்கும் வட்டி வீதம் 12 % எனக் கொண்டால் , 

ரூ . 5,000 க்கு இந்த வட்டி வீதத்தில் 2 மாதங்களுக்குரிய 
வட்டம் ரூ .100 ஆகும் . 


12 


அதாவது , 5000 


2 
12 


X 


100 ) . 


வங்கி அந்த மாற்றுச் சீட்டை வட்டஞ்செய்ய முடிவு 
செய்தால் அது ரூ .5,000 லிருந்து ரூ . 100 ஐ வட்டமாகக் 
கழித்துக்கொண்டு ரூ . 4,900 வழங்கும் . 

செலுத்தப்பெறுநர் இத்தொகையைப் பெற்றுப் பயனடை 
யலாம் . அதாவது அவர் 2 மாதங்கள் கழித்து ரூ . 5,000 
பெ 
பெறுவதற்கு , இப்பொழுதே ரூ . 4,900 

பெறுவதைச் 
சமமாகக் கருதுகிறார் என்பது உட்பொருள் . 


( 


4 


( 7 ) மாற்றுச் சீட்டு வகைகள் 

மாற்றுச் சீட்டில் பல வகைகள் உள . அவையாவன : 
( அ ) வாணிக மாற்றுச் சீட்டு ( Trade Bill ) 

வாணிக மாற்றுச் சீட்டு என்பது வாணிக நடவடிக்கைகள் 
விளைவாக ஒருவருக்கொருவர் தரவேண்டியதாக வரும் 
கடனை அடைப்பதற்காக எழுதப்படுவதாகும் . கடன் அடிப் 
படையில் சரக்குகளை விற்போர் , வாங்குவோர் மீது எழுதும் 
மாற்றுச் சீட்டுகள் இந்த வகையைச் சார்ந்தவை . இங்கு 
மாற்றுச் சீட்டு எழுதுபவர் விற்ற சரக்குகளுக்கு ஈடாக அதை 
எழுதுகிறார் ; அதை ஏற்பவரும் ( Acceptor ) தான் பெற்ற 
சரக்குகளுக்கு ஈடாக அதை ஏற்கிறார் . அதாவது கொடுத்த 
பெற்ற மதிப்பு அடிப்படையில் இம் மாற்றுச் சீட்டுகள் எழுதப் 
படுகின்றன ஏற்கப்படுகின்றன . 

( ஆ ) பணவசதி மாற்றுச் சீட்டு ( Accommodation Bill ) 

சரக்கு ஏதும் விற்கப்படாமல் வாங்கப்படாமலேயே 
( அதாவது மதிப்பு ஏதும் தரப்படாமல் பெறப்படாமலேயே ) 
இத்தகைய மாற்றுச் சீட்டுகள் எழுதப்படுகின்றன - ஏற்கப் 
படுகின்றன . இவை வாணிக நடவடிக்கைகளின் விளைவாக 
எழுவதில்லை . எழுதுநரின் பணத் தேவையைச் சமாளிக்கும் 

க . ப .-- 15 


226 


பொருட்டோ . எழுதுநர் - ஏற்குநர் ஆகிய இரு தரப்பாரின் 
மணத்தேனவயை ஈடுசெய்யும் பொருட்டோ இவை எழுதப் 
படுகின்றன - ஏற்கப்படுகின்றன . 
( இ ) கேட்பு மாற்றுச் சீட்டு ( Demand Bill ) : 

( 
இது அதன் செலுத்தப்பெறுநர் அல்லது அனத் வைத் 
திருப்பவர் கேட்கும்பொழுது செலுத்தத்தக்க மாற்றுச் 
சீட்டாகும் . இதற்கு ஏற்பு ( Acceptance ) தேவையில்லை . இது 
சலுகை நாள்களுக்கும் உரியது அல்ல . 

( ஈ ) தவணை மாற்றுச் சீட்டு ( Time Bill ) : 

எழுதிய தேதியிலிருந்து அல்லது ஏற்கப்பட்ட தேதி 
பிலிருந்து குறிப்பிட்ட காலம் கழியும்பொழுது செலுத்தத் 
தக்கதாக வரையப்படும் மாற்றுச் சீட்டு : இவ்வாறு அழைக்கப் 
படுகிறது . 


மாற்றுச் சீட்டு நடவடிக்கைகளைக் கணக்கு 
ஏடுகளில் பதிதல் 

மாற்றுச் சீட்டு பற்றிய நடவடிக்கைகளை எழுதுநர் 
ஏடுகளிலும் , ஏற்குநர் ஏடுகளிலும் பதிய வேண்டும் . அவற்றை 
இந்த இரு தரப்பார் ஏடுகளில் எவ்வாறு பதிவது என இப் 

காணுவோம் . எழுதுநருக்குப் * பெறுதற்குரிய 
மாற்றுச் சீட்டாக இருப்பது ஏற்குநருக்குச் செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டாக அமையும் 

ஈண்டு நினைவு 
படுத்திக் கொள்க . 


பொழுது 


என்பதை 


. 


மாற்றுச் 
சீட்டு 
பற்றிய 

நடவடிக்கை 


எழுதுநரின்ஏடுகளில் 
செய்ய 
வேண்டிய 
பதிவு 
( 
அவரே 
செலுத்தப் 
பெறு நராகஇருக்கும்பொழுது) 


ஏற்குநரின்ஏடுகளில் 
செய்ய 
வேண்டிய 
பதிவு 


. 


(1) 
மாற்றுச்சீட்டை 
எழுதும் 

பொழுது 
, 
ஏற்கும் 
பொழுது 


எழுதும்பொழுது 
: 


ஏற்கும்பொழுது: 


பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுக் 
க 
/ 
கு 
பற்று 

ஏற்குநர் 
க 
/ 
கு 
( 
மாற்றுச் 
சீட்டு 
எழுதுவது 
பற்றிய 
பதிவு 
) 


எழுதுநர்க/கு 

பற்று செலுத்தற்குரிய 

மாற்றுச்சீட்டுக/கு (மாற்றுச்சீட்டைஏற்பது பற்றியபதிவு) 


H 


227 


( 
2 
) 
எழுதிய 
அல்லது 
ஏற்கப் 

பெற்றமாற்றுச்சீட்டை எழுதுநர்அல்லதுசெலுத்தப் 
பெறுநர் 
பல 
விதமாகக் 
கையாளலாம் 
. 
அதற்கேற்பப் பதிவுகள்மாறுபடும். அவற்றைஇப்பொழுது காணுவோம்: 


இதற்குப் 
பதிவு 
ஏதும் 
தேவை 
யில்லை 
. 


(அ)எழுதுநர்அல்லதுசெலுத் 

தப் 
பெறுநர் 
அந்த 
மாற் 
றுச் 
சீட்டைச் 
செலுத் 
நற்குரிய 
நாள் 
வரை 
வைத்திருக்கும் 
பொழுது 


மாற்றுச்சீட்டைசெலுத் தற்குரியநாள்வரை அதன்எழுதுநர்எந்த விதமாகக்கையாண்டா லும்இவரதுஏடுகளில் பதிவுதேவையில்லை. 


- 


எழுதுநரின்ஏடுகளில் மாற்றுச்சீட்டுபற்றிய 
செய்ய 
வேண்டிய 
பதிவு 


ஏற்குநரின் 
. 
ஏடுகளில் நடவடிக்கை 

( 
அவரே 
செலுத்தப் 
பெறுநராக 
செய்ய 
வேண்டிய 
பதிவு 

இருக்கும் 
பொழுது (ஆ)எழுதுநர்அல்லதுசெலுத் 
கடனீந்தவர் 
க 
/ 
கு 

பதிவு 
ஏதும் 
தேவையில்லை தப்பெறுநர்அந்தமாற் 

பற்று 

காரணம் 
, 
இவர் 
இதனால் றுச்சீட்டைத்தனக்குக்பெறுதற்குரிய 

பாதிக்கப் 
படுவதில்லை 
, 
கடனீந்த 
ஒருவருக்கு 

மாற்றுச்சீட்டுக/கு 
மேலெழுதிக் 
( 
மாற்றிக் 
)(மாற்றுச்சீட்டைமெலெழுதி 
கொடுக்கும் 
பொழுது 

மாற்றிக் 
கொடுத்ததற்குப் 

பதிவு 
) 
( 
இ 
) 
செலுத்தற்குரியதாகு 
வங்கியிடம் 
வட்டஞ் 
செய்தல் 
இவருடைய 
ஏடுகளில் 
இதற் 
முன் 
அம் 
மாற்றுச் 

என்றால்வங்கிக்குமேலெ 
குப் 
பதிவு 
ஏதும் 
இல்லை 
சீட்டை 
எழுதுநர் 
அல்லதுழுதிக்கொடுத்துவிட்டு 

காரணம் 
இவர் 
இதனால் 
செலுத்தப் 
பெறுநர் உடனடியாகப்பணம் 

பாதிக்கப்படுவதில்லை 
. 
வங்கியிடம் 
வட்டஞ் 

பெறுதல் 
ஆகும் 
. 
அதன் 
செய்யும் 
பொழுது 

முகமதிப்புக்குக் 
குறைவா 
கவே 
அவர் 
( 
எழுதுநர் 
. 
செலுத்தப்பெறுநர் 
) 
பணம் 
பெறுவார் 
. 
அதற் 
குரிய 
பதிவு 
: 
வங்கிக் 
க 
/ 
கு 
பற்று 
வட்டக் 
க 
/ 
கு 
பற்று பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டு 
க 
/ 
கு (மாற்றுச்சீட்டைவங்கி 
யிடம் 
வட்டம் 
செய்வது 
குறித்த 
பதிவு 
) 


228 


| 


எடுத்துக்காட்டு: 


PIC 


1000 
க்குரிய மாற்றுச்சீட்டை 
அதன் 
எழுதுநர் 
- 
செலுத் 
தப் 
பெறுநர் 
ரூ 
.990 
க்கு வட்ட 
ஞ் 
செய்தால் 
, 
அதற் 
குரிய 
பதிவு 
: 


. 


229 


வங்கிக் 
ககு 
. 

பற்று 
990 
வட்டக்ககு 

பற்று10 பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டு 
ககு 

1,000 
( 
அ 
) 
வசூலுக்காக 
அனுப்பும் 
( 
அ 
) 
வசூலுக்காக 
செலுத்தப் 
பொழுது 

பெறுநரால் 
வங்கிக்கு 
மாற்றுச் 
சீட்டு 
வசூ 

அனுப்பப்படும் 
பொழுது 
. லுக்குரிய 

பதிவு 
ஏதும் 
வங்கிக் 
க 
/ 
கு 
பற்று 

தேவையில்லை. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 
க 
/ 
கு 


(ஈ)எழுதுநர்-செலுத்தப் 

பெறுநர் 
அம் 
மாற்றுச் சீட்டைவங்கியிடம் 
வசூலிப்பதற்காக 
அனுப்பு தல்,இதற்குச்செலுத் தப்பெறுநரின்ஏடுகளில் இருபதிவுகள்உள. 


மாற்றுச் 
சீட்டு 
பற்றிய 

நடவடிக்கை 


எழுதுநரின்ஏடுகளில் 
செய்ய 
வேண்டிய 
பதிவு (அவரேசெலுத்தபெறு நராகஇருக்கும்பொழுது) 


ஏற்குநரின் ஏடுகளில் 
செய்ய 
வேண்டிய 
பதிவு 


(ஆ)வசூலிக்கப்பட்டுவிட்டது 

என 
வங்கி 
அறிவிக்கும் 

பொழுது 
: 
வங்கிக் 
க 
/ 
கு 
பற்று மாற்றுச்சீட்டு வசூலுக்குரிய வங்கிக் 
க 
/ 
கு 


(ஆ)மாற்றுச்சீட்டைவங்கி 

கொடுக்க 
, 
ஏற்குநர் 
அதற் 
குரிய 
தொகையைச் 
செலுத் 

தும் 
பொழுது 
: செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக் 

பற்று 


க 


**, 


. 


230 


குறிப்பு:-(ஆண்டுஇறுதியில் மாற்றுச்சீட்டுவசூலுக் குரியவங்கிக்கணக்கில் பற்று-இருப்புஇருந்தால் வசூலுக்காகஅனுப்பப்பட்ட மாற்றுச்சீட்டுகளில்சில 
வசூலிக்கப் 
பெறாமல் 
இருக்கின்றன 
என்று 

பாருள் 
. 
இது இருப்புநிலைக்குறிப்பின் 
சொத்துகள் 
பகுதிக்கு எடுத்துச்செல்லப்பட 
வேண்டும் 
) 
. 


ரொக்கம் அல்லது 

வங்கிக 
( 
செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுமீது 
பணஞ்செலுத்துவது 
பற்றிய 
பதிவு 
) 


- 


+ 


(3) 
மாற்றுச்சீட்டு 
செலுத்தற்குரிய 

நாளில் 
மதிக்கப்படும் 
பொழுது செலுத்தப்படும்பொழுது)செய்ய 


(அ)எழுதுநர்-செலுத்தப் 

பெறுநர்உரியநாள் வரைமாற்றுச்சீட்டை வைத்திருந்து,அவரே சமர்ப்பித்துப்பணம் 
பெறும் 
பொழுது 


ரொக்கக் 
க 
/ 
கு 
பற்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக் 
ககு (மாற்றுச்சீட்டுக்குரிய 
பணம் 
பெறுதல் 
குறித்த பதிவு) 


செலுத்தற்குரிய- மாற்றுச்சீட்டுக் 

-பற்று 
ரொக்கக் 
ககு (மாற்றுச்சீட்டுக்குரிய 
பணம் 
செலுத்துதல் 
குறித்த 
பதிவு 
) 


பதிவுஏதும்இல்லை. 


231 


.. 


(ஆ)எழுதுநர்செலுத்தப் 

பெறுநர்அந்தமாற்றுச் ட்டைவேறொருவருக்கு 
மேலெழுதிக் 
கொடுத்த 
நிலையில் 
, 
மேலெழுதப் பெறுநர்.(Endorses) அதைச்சமர்ப்பித்துப் 
பணம் 
பெறும்பொழுது 
. 


செலுத்தற்குரியமாற்றுச் 
சீட்டுக் 
க 
/ 
கு 
பற்று 
ரொக்கக் 
க 
/ 
கு (மாற்றுச்சீட்டுக்குரிய 
பணம் 
செலுத்துதல் குறித்தபதிவு) 


-- 


( 


(இ)எழுதுநர்செலுத்தப் 

பறுநர்அந்தமாற்றுச் சீட்டைவங்கியிடம் முன்னர்வட்டஞ்செய்த 
நிலையில் 
வங்கி 
அதைச் சமர்ப்பித்துப்பணம் 
பெறும் 
பொழுது 


பதிவு 
ஏதும் 
இல்லை வட்டஞ்செய்யும் பொழுதுபதிவுசெய்யப் பட்டுவிட்டதால் பதிவு2-இஐக்காண்க 

ப்பொழுது 
பதிவு 
: 
தேவையில்னல 


செலுத்தற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுக் 
- 
க 
/ 
கு- 
பற்று 

ரொக்கக் 
க 
/ 
கு (மாற்றுச்சீட்டுக்குரிய 

பணம் 
செலுத்துதல் 
குறித்த 
பதிவு 
) 


மாற்றுச் 
சீட்டு 
பற்றிய 

நடவடிக்கை 


. 


எழுதுநர்ஏடுகளில்செய்ய 

செய்ய 
வேண்டிய 
பதிவு (அவரே 
செலுத்தபெறு நராகஇருக்கும்பொழுது) 


ஏற்குநரின்ஏடுகளில் 
செய்ய 
வேண்டிய 
பதிவு 


1 


வங்கிக் 

க 
/ 
கு 
பற்று மாற்றுச்சீட்டுவசூ லுக்குரியவங்கிக் 



( 
ஈ 
) 
எழுதுநர்.- 
செலுத்தப் 

பெறுநர் 
அந்த 
மாற்றுச் 
ட்டை 
வசூலிப்பதற்காக 
வங்கியிடம் 
அனுப்பி 
யிருந்து 
, 
அவருடைய 
சார்பில் 
வங்கி 
பணம் 
பெறும்பொழுது 


ககு 


செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக் 

பற்று 
ரொக்கத் 
க 
/ 
கு (மாற்றுச்சீட்டுக்குரிய 
பணம் 
செலுத்துதல் 
குறித்த 
பதிவு 
) 
. 


(வசூலுக்காகவங்கியிடம் அனுப்பப்பட்டமாற்றுச் 
சீட்டை 
வங்கி 
வசூலித் ததுகுறித்தபதிவு) குறிப்பு: 
இந்தப் 
பதிவை முன்னரேபார்த்தோம்- 
பதிவு 
2 
- 
ஈ 
இல் 
காண்க 
. 


232 


( 


குறிப்பு:மாற்றுச்சீட்டை எழுதுநர்,மேலெழுதப் 
பெறுநர் 
, 
வங்கி 
ஆகிய 
எவர் 
சமர்ப்பித்துப் 
பணம் 
பெற்றாலும் 
, 
அதற்கு 
ஏற்குநர் 
அவர்தம் 
ஏட்டில் 
செய்யும் 
பதிவு 
ஒன்றே தான்என்பதைக்கவனிக்க. 


( 
4 
) 
மாற்றுச் 
சீட்டை 
அவமதித்தல் 

( 
செலுத்தத் 
தவறுதல் 
குறித்த 
பதிவுகள் 
) 


( 
அ 
) 
செலுத்தற்குரிய 
நாளன்று 

எழுதுநர்செலுத்தப் 
பெறுநர் 
மாற்றுச் சீட்டைசமர்ப்பிக்கும் 
பொழுது 
, 
அது 
அவ 
மதிக்கப்பட்டதற்காக (செலுத்தமறுக்கப்பட்ட தற்காக) 


ஏற்குநர்க/குபற்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக/கு (மாற்றுச்சீட்டுஅவ 
மதிக்கப்பட்டது குறித்தபதிவு) 


செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக/கு 

பற்று எழுதுநர்ககு (மாற்றுச்சீட்டை அவமதித்தது குறித்தபதிவு) 


க 


233 


(ஆ)எழுதுநர்-செலுத்தப்மாற்றுச்சீட்டுஅவமதிக்கப் செலுத்தற்குரிய பெறுநர்அந்தமாற்றுச் பட்டதுஎனக்கூறி 

மாற்றுச்சீட்டு 
சீட்டை 
முன்னர் 
மேலெழுதிப்பெறுநர் 

பற்று மேலெழுதிக்கொடுத்தஅறிவிக்கை(Notice) 

எழுதுநர்ககு 
நிலையில் 
, 
மேலெழுதிப் 
தரும் 
பொழுது 
: 

(மாற்றுச்சீட்டை 
பெறுநர் 
அதைச்ஏற்குநர்க/குபற்று 

அவமதித்தது 
சமர்ப்பிக்கும் 
பொழுது 
அது 

மேலெழுதிப்பெறுநர் 
க 
/ 
கு 
. 
. குறித்தபதிவு) அவமதிக்கப்பட்டதற்காக(மேலெழுதிக்கொடுத்த 

மாற்றுச்சீட்டுஅவமதிக் 

கப்பட்டதுகுறித்தபதிவு) (இ)எழுதுநர்-செலுத்தப்வங்கியிடமிருந்துஅறிவிக்கைசெலுத்தற்குரியமாற்றுச் பெறுநர்வங்கியிடம் வந்தவுடன்: 

சீட்டுக்கு 
பற்று வட்டஞ்செய்தமாற்றுச்ஏற்குநர்க/குபற்று 

எழுதுநர்ககு 
சீட்டை 
அந்த 
வங்கி 
வங்கிக் 
க 
/ 
கு 

(செலுத்தற்குரிய 
சமர்ப்பிக்கும் 
பொழுது(வட்டஞ்செய்தமாற்றுச் 

மாற்றுச்சீட்டை அதுஅவமதிக்கப்பட்ட சீட்டுஅவமதிக்கப்பட் 

அவமதித்தது தற்காகடதுகுறித்தபதிவு) 

குறித்த 
பதிவு 
) 


.. 


t 


மாற்றுச்சீட்டுபற்றிய 

நடவடிக்கை 


எழுதுநர்ஏடுகளில் 
செய்யவேண்டிய 
பதிவு (அவரேசெலுத்தப்பெறுநராக 

இருக்கும்பொழுது) 


ஏற்குநரின்ஏடுகளில் 
செய்யவேண்டிய 
பதிவு 


ககு 


(ஈ)எழுதுநர்-செலுத்தப் 

பெறுநர்வசூலிப்பதற் காகவங்கியிடம்அனுப் பியமாற்றுச்சீட்டை, அந்தவங்கிசமர்ப்பிக் 
கும் 
பொழுது 
அது அவமதிக்கப்பட்டதற் 


ஏற்குநர்க/குபற்று மாற்றுச்சீட்டு வசூலுக்குரிய வங்கிக் 
க 
/ 
கு (வசூலுக்காகவங்கி மூலம்அனுப்பப்பட்ட மாற்றுச்சீட்டு அவமதிக்கப்பட்டது குறித்தபதிவு) 


செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக் 

பற்று எழுதுநர்க/கு (செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டை அவமதித்தது குறித்தபதிவு) 


234 


குறிப்பு:ஏற்குநர்மாற்றுச் சீட்டைஅவமதிக்கும் பொழுது,மேற்கூறிய அ.ஆ.இ.ஈஆகிய நான்குநிலைகளிலும் அவரதுஏடுகளில்செய்ய 
வேண்டிய 
பதிவு 
ஒன்றே என்பதைக்கவனி. இப் பதிவுஅவர்மாற்றுச் 
சீட்டை 
ஏற்றபொழுது 
செய்யப்பட்ட 
பதிவை இரத்துசெய்கிறது. 


235 


எடுத்துக்காட்டு -1 

1977 சனவரி 1 ஆம் நாள் இராம் என்பவர் ஷியாம் 
என்பவர் மீது ரூ . 1000 க்கு 3 மாத காலத்திற்கு மாற்றுச் 
சீட்டு ஒன்று எழுதினார் . ஷியாம் அதை ஏற்று இராம் என் 
பவருக்குத் திருப்பியனுப்பினார் . 
( அ ) அந்த மாற்றுச் சீட்டு செலுத்தற்குரிய நாளில் 

செலுத்தப்பட்டது எனவும் , 
( ஆ ) அந்த மாற்றுச் சீட்டு செலுத்தற்குரிய நாளில் 

அவமதிக்கப்பட்டது எனவும் 
:: , தனித்தனியே எடுத்துக் கொண்டு இருவர் ஏடுகளி 
லும் செய்ய வேண்டிய பதிவுகளைக் காட்டிடுக . 


236 


விடை : 


இராம் என்பவரது ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் : 
தொகை தொகை 


ரூ . 


. 


1977 
சனவரி 1 பெறுதற்குரிய 

மாற்றுச் சீட்டுக் 
ககு 

பற்று 
ஷியாம் க / கு 
ஷியாம் மீது மாற் 
றுச் சீட்டு எழு 


1,000 


1,000 .. 


குறித்த பதிவு ) 


ஏப்ரல் 4 


( அ ) மாற்றுச் சீட்டு 

செலுத்தப் 
பட்டது என 
எடுத்துக் 

கொண்டால் : 
ரொக்கக் க / கு 

பற்று 


1,000 


1,000 


பெறுதற்குரிய 
- மாற்றுச்சீட்டு க / கு 
( மாற்றுச் சீட்டு 
செலுத்தப்பட்டது 
குறித்த பதிவு ) 


1,000 


( ஆ ) மாற்றுச்சீட்டு 

அவமதிக்கப் 
பட்டது எனக் 

கொண்டால் : 
ஷியாம் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டு க/ கு 
( மாற்றுச் சீட்டு 
அவமதிக்கப்பட் 
டது குறித்த 
பதிவு ) 


1.000 


237 . 


ஷியாம் என்பவரது ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் 

வரவுத் 
தொகை 

தொகை 


| 


எ . 


1.000 


1,000 


1977 
சனவரி 1 இராம் க / கு பற்று 

செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( இராம் எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றது குறித்த 
பதிவு ) 


( அ ) மாற்றுச்சீட்டு 

செலுத்தப்பட் 
டது எனக் 

கொண்டால் : 
ஏப்ரல் 4 செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் 

பற்று 
ரொக்கக் க / கு 
( உரிய நாளில் மாற் 
றுச்சீட்டைச் 
செலுத்தியது 
குறித்த பதிவு ) 


க / கு 


1,000 


1,000 


3 


( ஆ ) மாற்றுச்சீட்டு 

அவமதிக்கப் 
பட்டது எனக் 

கொண்டால் : 
ஏப்ரல் 4 செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் 

பற்று 
இராம் ககு 
( செலுத்தற்குரிய 
நாளில் மாற்றுச் 
சீட்டை அவம 
தித்தது குறித்த 
பதிவு ) 


க / கு 


1,000 


1,000 


238 


விளக்கம் : மாற்றுச் சீட்டை எழுதிய 


நாள் 


தவணை 
தவணை முடிவுறும் நாள் 
சலுகை நாள்கள் 
செலுத்தற்குரிய நாள் 


1977 ஜனவரி 1 
மூன்று மாதங்கள் 
1977 ஏப்ரல் 1 
3 நாள்கள் 
1977 ஏப்ரல் 1 + 3 
நாள்கள் 
1977 ஏப்ரல் 4 . 


எடுத்துக்காட்டு 2 

1977 சனவரி 1 ஆம் நாள் இராம் என்பவர் ஷியாம் 
என்பவர் மீது ரூ .1,000 க்கு 3 மாத காலத்திற்கு மாற்றுச் 
சீட்டு ஒன்று எழுதினார் . ஷியாம் அதை 

ஏற்று இராம் 
என்பவருக்குத் திருப்பியனுப்பினார் . 1977 ஜனவரி 15 ஆம் 
நாளன்று இராம் அதை ஜான் என்பவருக்கு 

ஜான் என்பவருக்கு மேலெழுதிக் 
கொடுத்தார் ( Endorsed ) . 
( அ ) செலுத்தற்குரிய நாளில் அந்த மாற்றுச்சீட்டு 

செலுத்தப்பட்டது எனவும் , 
( ஆ ) அது செலுத்தற்குரிய நாளில் அவமதிக்கப்பட்டது 

எனவும் 
தனித்தனியே கொண்டு இராம் , ஷியாம் ஆகியோரது 
ஏடுகளில் தோன்றத்தக்க குறிப்பேட்டுப் பதிவுகளைக் காண் 
பிக்க . 
விடை 

இராம் என்பவரது ஏடுகள் 

குறிப்பேடு 


விவரம் 


தேதி 


பே . 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


LNAF 


* 


1977 
சனவரி 1 


- 


. 


பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 

பற்று 
ஷியாம் க / கு 


க / கு 


1,000 


1,000 


1 


ஷியாம் 

மீது மாற் 
றுச்சீட்டு எழுதி 
யது குறித்த 
பதிவு ) 


239 


பே . 


விவரம் 


தேதி 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை - 


1,000 


1,000 


} 


現 


சனவரி 
15 ஜான் க / கு 

பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச் சீட்டு 
( மாற்றுச்சீட்டை 
ஜான் என்பவ 
ருக்கு மேலெழுதித் 
தருதல் குறித்த 

பதிவு ) 
ஏப்ரல் 4 ( அ ) மாற்றுச் சீட்டு 

செலுத்தப்பட் 
டது எனக் 

கொண்டால் : 
பதிவு ஏதும் இல்லை 
( ஆ ) மாற்றுச் சீட்டு 

அவமதிக்கப் 
பட்டது எனக் 

கொண்டால் : 
ஷியாம் க / கு பற்று 

ஜான் க / கு 
( மாற்றுச்சீட்டு அவ 
மதிக்கப்பட்டது 
குறித்த பதிவு ) 
அவமதிக்கப்பட்ட 
மாற்றுச் சீட்டுக் 
குரிய தொகையை 
இராம் என்பவர் 
ஜானுக்குச் செலுத்தி 
விட்டார் எனக் 

கொண்டால் : 
ஏப்ரல் 4 1 ஜான் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( ஜானுக்குப் பணம் 
செலுத்தியது 
குறித்த பதிவு ) 


1,000 


1,000 


1,000 


1,000 


240 


ஷியாம் என்பவரது ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப . எ . தொகை 


வரவுத் 


தொகை 


ரூ . 


பற்று 


1,000 


1977 
சனவரி 1 இராம் க / கு 

செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 


1,000 


( இராம் எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றது குறித்த 
பதிவு ) 


சனவரி 

15 


மாற்றுச்சீட்டை 
இராம் என்பவர் 
ஜானுக்கு மேலெ 
ழுதிக் கொடுப் 
பதற்கு இவரது 


- 


( ஷியாமின் ) 
ஏடுகளில் பதிவு 
ஏதும் தேவை 
யில்லை . 


ஏப்ரல் 4 ( அ ) மாற்றுச் சீட்டு 

செலுத்தப்பட் 
டது எனக் 
கொண்டால் : 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 

பற்று 
ரொக்கக் ககு 


க / கு 


1,000 


1,000 


241 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 

வரவுத் 
ப.எ. தொகை தொகை 


ஏப்ரல் 4 ( ஆ ) மாற்றுச்சீட்டு 

அவமதிக்கப் 
பட்டது எனக் 

கொண்டால் : 
செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் 
க / கு 
இராம் க / கு 
( மாற்றுச்சீட்டு 
அவமதிக்கப்பட்ட 
தற்குப் பதிவு ) 


பற்று 


1,000 


1 


1,000 


| 


ஏப்ரல் 4 அவமதிக்கப்பட்ட 

மாற்றுச்சீட்டுக் 
குரிய தொகையை 
இராம் என்பவர் 
ஜானுக்குச் 
செலுத்தினார் 
எனக் கொண் 
டால் இவரது 
( ஷியாமின் ) ஏடு 
களில் பதிவு 
ஏதும் தேவை 
மில்லை . 


எடுத்துக்காட்டு 3 

1977 சனவரி 1 ஆம் நாளன்று இராம் என்பவர் ஷியரம் 
என்பவர் மீது ரூ . 1,000 க்கு 3 மாதத்திற்கு மாற்றுச்சீட்டு 
ஒன்று எழுதினார் . ஷியாம் அதை ஏற்று , . இராம் என்பவ 
ருக்குத் திருப்பியனுப்பினார் . 1977 பிப்ரவரி 1 ஆம் நாள் 
இராம் அதைத் தமது வங்கியரிடம் ஆண்டுக்கு 9 % வீதத்தில் 
வட்டஞ்செய்தார் . செலுத்தற்குரிய நாளில் 

( அ ) அந்த மாற்றுச்சீட்டு செலுத்தப்பட்டது எனவும் , 
( ஆ ) அது அவமதிக்கப்பட்டது எனவும் 


: 


தனித்தனியே கொண்டு , இராம் , ஷியாம் ஏடுகளில் 
தோன்றத்தக்க குறிப்பேட்டுப் பதிவுகளைக் காண்பிக்க . 


--16. 


1 


242 


விடை : 


இராம் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


. 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை 

தொகை 


. 


ரூ . 


ரூ . 


. 


1,000 


1.000 


1977 
சனவரி 1 பெறுதற்குரிய 

மாற்றுச்சீட்டுக் 
க / கு 

பற்று 
ஷியாம் க / கு 
( ஷியாம் என்பவர் 
மீது எழுதிய 
மாற்றுச்சீட்டு 

குறித்த பதிவு ) 
பிப்ரவரி 1 வங்கிக் காக்கு 

பற்று 
வட்டக்ககு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( மாற்றுச்சீட்டை 
9 % வீதம் வட்டஞ் 
செய்தது குறித்த 
பதிவு ) 
குறிப்பு : வட்டம் 

கணக்கிடல் : 
9 

2 
1000 x 

X 
100 12 


985 
15 


1.000 


- 


- 


ஏப்ரல் 4 


( அ ) வட்டஞ்செய்த 

மாற்றுச்சீட்டு 
செலுத்தப் 
பட்டது எனக் 
கொண்டால் : 
வரது ( இராமின் ) 
ஏடுகளில் 
பதிவு ஏதுமில்லை . 
( ஆ ) வட்டஞ்செய்த 

மாற்றுச் சீட்டு 
அவமதிக்கப் 
பட்டது எனக் 

கொண்டால் : 
ஷியாம் ககு பற்று 

வங்கி ககு 
( வட்டஞ்செய்த 
மாற்றுச்சீட்டு 
அவமதிக்கப்பட்டது 
குறித்த பதிவு ) 


1,000 


1,000 


243 


ஷியாம் என்பவரது ஏகென் 

குறிப்பேடு 


பே .. 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ரூ . 


1,000 


1,000 


| 


1977 
சனவரி 1 
இராம் க / கு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக / கு 
( இராம் எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றது குறித்த 

பதிவு ) 
பிப்ரவரி 1 இராம் என்பவர் 

மாற்றுச் சீட்டை 
வட்டஞ்செய்ததற்கு 
இவரது 
( ஷியாமின் ) 
ஏடுகளில் பதிவு 

ஏதுமில்லை. 
ஏப்ரல் 4 ( அ ) மாற்றுச்சீட்டு 

செலுத்தப் 
பட்டது எனக் 

கொண்டால் 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு 
க / கு 
ரொக்கக் க / கு 
( மாற்றுச்சீட்டைச் 
செலுத்தியது 
குறித்த பதிவு ) 
( ஆ ) மாற்றுச்சீட்டு 

அனுமதிக்கப் 
பட்டது 

என்றால் : 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு 

பற்று 
இராம் க / கு 
( மாற்றுச்சீட்டை 
அவமதித்தது 
குறித்த பதிவு ) 


, 


பற்று 


1.000 


க / கு 


1,000 


244 


மாற்றுச்சீட்டை ஓய்வுபடுத்தல் ( Retiring a Bill) 

சிலபோழ்து மாற்றுச்சீட்டு முதிர்வடைந்து செலுத்தற் 
குரியதாகும் முன்னரே 

அதன் ஏற்குநர் அதைச் 
செலுத்தத் தயாராக இருக்கலாம் . 

அப்பொழுது 
அவர் முழுத் தொகையைச் செலுத்தத் தேவையில்லை ; 
சற்றுக் குறைவாகச் செலுத்தினால் போதுமானது ; எவ்வளவு 
குறைவாகச் செலுத்தவேண்டும் என்பது , அம் மாற்றுச்சீட்டு 
முதிர்வடைவதற்கு மேலும் கடக்கவேண்டிய காலம் , நடப்பு 
வட்டி - வீதம் ஆகியவற்றைப் பொறுத்திருக்கிறது . இச் 
சலுகையை ஏற்குநர் பெறுகிறார் ; செலுத்தப்பெறுநர் 
அளிக்கிறார் . இச் சலுகைக்குத் தள்ளுபடி ( Rebate ) அல்லது 
வட்டம் ( Discount ) எனப் 

பெயர் . இது ஏற்குநருக்கு 
ஆதாயம் ; எழுதுநர் - செலுத்தப்பெறுநருக்குச் செலவு . ஆக , 
மாற்றுச்சீட்டு முதிர்வடையுமுன்னரே அதற்குரிய தொகை 
யில் சற்று குறைத்துக்கொண்டு செலுத்துவதை மாற்றுச் 
ஓட்டை ஓய்வுபடுத்தல் எனக் கூறுகிறோம் . 


இதற்குரிய பதிவுகளாவன : 


எழுதுநர் - செலுத்தப் 
பெறுநர் ஏடுகளில் 


ஏற்குநர் ஏடுகளில் 


ரொக்கக் க / கு பற்று 
வட்டக்ககு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
ஈ வட்டம் அளித்து 
மாற்றுச் சீட்டை 
ஓய்வுபடுத்த அனுமதித்தல் 
குறித்த பதிவு ) 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 
க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
வட்டக் ககு 
( வட்டம் பெற்று 
மாற்றுச்சீட்டை 
ஓய்வுபடுத்தல் 
குறித்த பதிவு) 


அதன் 


குறிக்கைக் கட்டணம் ( Noting Charges ) 

எழுதப்பெறுநர் அல்லது ஏற்குநரால் மாற்றுச்சீட்டு 
அவமதிக்கப்படும்பொழுது , 

செலுத்தப்பெறுநர் 
( அல்லது.. அதை வைத்திருப்பவர் )) அவமதிக்கப்பட்டது 
என்னும் செய்தியைப் பொதுக் குறிப்பரை ( Notary Public ) 
கொண்டு அம்மாற்றுச்சீட்டின் மீது குறிக்கப் பெறலாம் . இவ் 
குறிக்கப்பெறுவதற்குக் குறிக்கை ( Noting ) 

) 

எனப் 
பெயர். 


வாறு 


-- 


245 


அவமதிக்கப்பட்டதற்கு இக் குறிக்கையே போதுமான 
சான்றாகும் : இக்குறிக்கையில் அவமதிக்கப்பட்ட நிகழ்ச்சி ,. 
அவமதிக்கப்பட்ட தேதி , அதற்குரிய காரணங்கள் ஆகியவை 
இடம்பெறும் . இவ்வாறு குறிக்கை செய்வதற்குப் பொதுக் 
குறிப்பருக்குக் கட்டணம் செலுத்தல் வேண்டும் . தொடக் 
கத்தில் இக்கட்டணத்தை மாற்றுச்சீட்டு வைத்திருப்பவர் 
செலுத்தினாலும் , இச் செலவை ஏற்கவேண்டியவர் ஏற்குநரே . 

* பொதுக் குறிப்பர் என்பவர் அரசால் அமர்த்தப் 
படும் அலுவலராவார் . 

குறிக்கைக் கட்டணம் தொடர்பாக , எழுதுநர் ஏடுகளில் 
செய்யவேண்டிய பதிவுகளாவன : 
( அ ) எழுதுநரே குறிக்கைக் கட்டணம் செலுத்தியிருப்பின் 3 
ஏற்குநர் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( குறிக்கைக் கட்டணம் செலுத்தியது 

குறித்த பதிவு ) 
( ஆ ) மேலெழுதப் பெறுநர் குறிக்கைக் கட்டனம் செலுத்தி 

யிருப்பின் : 
ஏற்குநர் க / கு 

பற்று 
மேலெழுதப்பெறுநர் க / கு 
( மேலெழுதப்பெறுநர் 
குறிக்கைக் கட்டணம் செலுத் 
தியது குறித்த பதிவு ) 
வட்டஞ்செய்த வங்கி குறிக்கைக் கட்டணம் செலுத்தி 
யிருப்பின் : 
ஏற்குநர் க / கு 

பற்று 
வங்கிக் க / கு 
( வட்டஞ்செய்த வங்கி குறிக்கைக் 
கட்டணம் செலுத் 

தியது குறித்த பதிவு ) 
( ஈ ) வசூலுக்காக வங்கியிடம் மாற்றுச்சீட்டு 

அனுப்பப்பட்டு , வங்கி அதைச் சமர்ப் 
பிக்கும் பொழுது 

அவமதிக்கப்படும் 
நிலையில் , குறிக்கைக் கட்டணத்தை 
வங்கி செலுத்தாது ; வங்கியின் அறிவிக்கை 


| 


2461 


பின் பேரில் எழுதுநர் தான் அக்கட்ட 
ணத்தைச் செலுத்த வேண்டும் . அப் 
அவரது ஏடுகளில் 

செய்ய 
வேண்டியது மேலே 

ல் கண்டது 
போலவே தான் . 


பொழுது 


அறிக்கைக் கட்டணம் பற்றி ஏற்குநர் ஏடுகளில் பதிவு 
குறிக்கைக் கட்டணத்தை 

எழுதுநர் 

செலுத்தப் 
பெறுநர் , மேலெழுதிப்பெறுநர் , வட்டஞ்செய்த வங்கி ஆகிய 
இவர்களில் எவர் செலுத்தினாலும் , 

ஏற்குநர் ஏடுகளில் 
இதற்குரிய பதிவு ஒன்றே . 

அது பின்வருமாறு : 
குறிக்கைக் கட்டணக்காகு பற்று 

எழுதுநர் க / கு 
( குறிக்கைக் கட்டணம் செலுத்தப் 

பட்டது குறித்த பதிவு ) 
குறிப்பு : ஏற்குநரின் ஆண்டிறுதிக் கணக்குகளில் 

( Final Accounts ) குறிக்கைக் கட்டணம் 
ஒரு செலவாக இலாப நட்டக் கணக்கின் 
பற்றுப் பகுதியில் இடம்பெறும் .. 





சல் 


எடுத்துக்காட்டு 4 

கோபால் என்பவர் கணேஷ் என்பவர் மீது 1977 ஏப்ர 
1 ஆம் நாளன்று ரூ . 1,000 க்கு 2 மாதங்களுக்கு மாற்றுச் 
சீட்டு ஒன்று எழுதினார் . கணேஷ் அதை ஏற்று . கோபா 
லுக்குத் திருப்பியனுப்புகிறார் . கோபால் அதை ரூ . 990 க்கு 
வட்டஞ்செய்கிறார் . செலுத்தற்குரிய நாளன்று , அம்மாற்றுச் 
சீட்டு அவமதிக்கப்படுகிறது . முன்னிலைப் படுத்திய ( சமர்ப் 
பித்த ) வங்கி குறிக்கைக் கட்டணமாக ( Noting Charges ) 
ரூ . 5 செலுத்துகிறது . 


குறிப்பேட்டுப் பதிவுகள் தருக . 


247 


விடை 


கோபால் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 


வரவு 


ப.எ. 


தொகை 

தொகை 


ரூ . 


1,000 


1977 
ஏப்ரல் 1 பெறுதற்குரிய 

மாற்றுச்சீட்டு 
ககு 

பற்று 
கணேஷ் க / கு 
( கணேஷ் மீது 
மாற்றுச்சீட்டு 
எழுதியது குறித்த 
பதிவு ) 


1,000 


** 


990 
10 


: 


வங்கிக் க / கு பற்று 
வட்டக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( மாற்றுச் சீட்டை 
வட்டஞ்செய்வது 
குறித்த பதிவு ) 


1,000 


| 


1 


சூன் 4 


1,000 


1,000 


கணேஷ்க / கு பற்று 

வங்கிக் க / கு 
( மாற்றுச்சீட்டு 
அவமதிக்கப்பட்டது 
குறித்த பதிவு ) 


> 


5 


கணேஷ் க / கு பற்று 

வங்கிக் க / கு 
( குறிக்கைக் 
கட்டணத்தை வங்கி 
செலுத்தியது 

குறித்த பதிவு ) 
குறிப்பு : கடைசி இரண்டு பதிவுகளையும் இணைத்து , ஒரு 

பதிவாக இவ்வாறு செய்யலாம் : 


1,005 


1,06 


கணேஷ் க / கு 

பற்று 
வங்கி ககு 
( மாற்றுச்சீட்டு அவமதிக்கப் 
பட்டதற்கும் , குறிக்னகக் 
கட்டணம் செலுத்தப் 
பட்டதற்கும் உரிய பதிவு ) 


248 
கணேஷ் என்பவரின் ஏடுகள் 
குறிப்பேடு 

பே . பற்றுத் 
விவரம் 

பற்றுக் வரவுத் 


ப.எ. 


* 


ரூ . 


1.000 


ஏப்ரல் 
1 கோபால் க / கு பற்று 

செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( கோபால் எழுதிய 
மாற்றுச் சீட்டை 
ஏற்றது குறித்த 
பதிவு ) 


1.000 


5 


4 


கோபால் அந்த 
மாற்றுச் சீட்டை 
வட்டஞ் செய்த 
தற்கு . கணேஷ் 
ஏடுகளில் பதிவு 
தேவையில்லை 


t 


1.000 


செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் 
ககு 

பற்று 
கோபால் க / கு 
( மாற்றுச் சீட்டை 
அவமதித்தது குறித்த 
பதிவு ) 


1,000 


1 


க / கு 


5 


1 


T 


குறிக்கைக் கட்டணம் 

பற்று 
கோபால் க / கு 
( குறிக்கைக் கட்டணம் 
செலுத்தப் பட்டதை 
யடுத்து . கோபாலுக்கு 
அவர் அதைத் தர 
வேண்டியதற்குரிய 

பதிவு ) 
குறிப்பு : கடைசி இரண்டு பதிவுகளையும் ஒன்றாக 
இணைத்து இவ்வாறு 

பதியலாம் : 

ரூ . 
செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக் 

1,000 
குறிக்கைக் கட்டணக் க / கு பற்று , 
கோபால் க / கு 

1.005 


க / கு 


பற்று 


5 


4 


249 


மாற்றுச் சீட்டைப் புதுப்பித்தல் ( Renewal of a Biily 

ஏற்குநர் தாம் முன்னர் ஏற்ற மாற்றுச் சீட்டை 
செலுத்தற்குரிய நாளில் அவமதிக்குங்கால் அவரின் மதிப் 
பிற்கும் , கடன் - தகைமைக்கும் ( Credit worthiness ) 
இழுக்கு நேரும் . எனவே , தற்காலிகப் பண நெருக்கடி 
காரணமாக , உரிய நாளில் செலுத்த இயலாத நிலை ஏற்பட் 
டால் , அவர் அந்த மாற்றுச் சீட்டின் எழுதுநரை அணுகி , 
அதை இரத்து செய்ய விட்டு , சற்று கால நீட்டிப்பு தரும்வகை 
யில் புதிய மாற்றுச் சீட்டு எழுதுமாறு வேண்டிக் கொள்வார் . 

சில போழ்து , கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு 
பகுதியைச் செலுத்திவிட்டு , மீதத் தொகைக்குப் 

புதிய 
மாற்றுச் சீட்டு எழுதுமாறு கேட்டுக் கொள்வார் . 

இவ்வாறு கால நீட்டிப்புப் பெறுவதற்குக் கைம்மாறாக , 
ஏற்குநர் எழுதுநருக்கு வட்டி செலுத்த வேண்டும் . 

கால நீட்டிப்பின் அளவு , செலுத்த வேண்டிய 
( அதாவது பழைய மாற்றுச் சீட்டின் முழுத் தொகை அல்லது 
அதில் ஒரு பகுதி செலுத்தியிருப்பின் எஞ்சியுள்ள தொகை ) 
இவற்றிற்கேற்ப வட்டி மாறுபடும் . இந்த வட்டியை அவர் 
( ஏற்குநர் ) உடனடியாக ரொக்கமாகச் செலுத்தலாம் அல்லது 
அது புதிய மாற்றுச் சீட்டின் தொகையோடு சேர்த்துக் 
கொள்ளப்படலாம் . 


தொகை 


ஆக , ஏற்குநர் , எழுதுநர் இவர்கள் இருவரின் ஒப்புத 
லோடு பழைய மாற்றுச்சீட்டு இரத்து செய்யப் பட்டு , கால 
நீட்டிப்பு தருமுகத்தான் ஏற்குநர் மீது புதிய மாற்றுச் சீட்டு 
வரையப்படுதலுக்கு மாற்றுச் சீட்டு புதுப்பிப்பு எனப் பெயர் . 





- 


மாற்றுச்சீட்டைப்புதிப்பித்தலுக்குரியபதிவுகள் 


நடவடிக்கை 


எழுதுநர்ஏடுகளில்பதிவுகள் 


ஏற்குநர்ஏடுகளில்பதிவுகள் 


(1)பழையமாற்றுச்சீட்னட 

இரத்துசெய்தல் 


ஏற்குநர்க/கு பற்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்க/கு (பழையமாற்றுச்சீட்டை இரத்துசெய்தல்) 


க 
/ 
கு 


செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்குக் 

பற்று எழுதுநர்க/கு (பழையமாற்றுச்சீட்டை இரத்துசெய்தல்) 


குறிப்பு: 


250 


இருவர்ஏடுகளிலும் மாற்றுச் 

சீட்டை அவமதித்தால்என்ன பதிவோஅதேபதிவு தான்இரத்துசெய் வதற்கும்என்பதைக் 
கவனிக்க 
) 


1 


( 


(2)பழையமாற்றுச்சீட்டின் 

தொகையில்ஒருபகுதியைச் செலுத்துதல் 


ரொக்கக் 
க 
/ 
கு 
பற்று 

ஏற்குநர்க/கு (பழையமாற்றுச்சீட்டின் 
தொகையில் 
ஒரு 
பகுதி 
யைச் 
செலுத்தப் 
பெறுதல் 
) 


எழுதுநர்க/கு 

பற்று 
ரொக்கக் 
க 
/ 
கு (பழையமாற்றுச்சீட்டின் தொகையில்ஒருபகுதி 
யைச் 
செலுத்தல் 
) 


- 


( 


(13)காலநீட்டிப்புக்குரிய 

வட்டிக்காகப் 


பதிவு 


ஏற்குநர் 
க 
/ 
கு பற்று 

வட்டி 
க 
/ 
கு 
( 
பெறுதற்குரிய 
வட்டிக்கான 
பதிவு 
) 


வட்டிக் 
க 
/ 
கு 
பற்று 

எழுதுநர் 
க 
/ 
கு 
( 
செலுத்தற்குரிய 
வட்டிக்கான 
பதிவு 
) 


( 
4 
) 
வட்டியை 
ரொக்கமாகச் 

செலுத்தல் 


ரொக்கக் 
க 
/ 
கு பற்று 

ஏற்குநர் 
க 
/ 
கு (வட்டியைரொக்கமாகப் பெறுதல்) 


எழுதுநர்க/கு 
பற்று 

ரொக்கக் 
கு (வட்டியைரொக்கமாகச் 
செலுத்தல் 
) 


( 
5 
) 
புதிய 
மாற்றுச் 
சீட்டு 

எழுதுதல் 


பெறுதற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுக்ககு 
பற்று ஏற்குதர்க/கு (புதியமாற்றுச்சீட்டு எழுதுதல்) 


251 


எழுதுநர்க/கு 

பற்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக் 
க 
/ 
கு (புதியமாற்றுச்சீட்டு ஏற்றல்) 


குறிப்பு: 


பழைய 
மாற்றுச் 
சீட்டுத் 
தொகையில் 
செலுத்தாமலுள்ள எஞ்சிய பகுதியும், 
ரொக்கமாகச் 
செலுத் தாத 

வட்டியு 
சேர்ந்த 

மொத்தத் தொகையே புதிய மாற்றுச்சீட்டின் 
தொகையாகும் 


252 


எடுத்துக்காட்டு 5 

1970 ஆகஸ்டு 1 ஆம் நாள் X என்பவர் Y என்பவருக்கு 
ரூ . 500 பெறுமானமுள்ள சரக்குகளைக் கடனாக விற்று , 
அத் தொகைக்கு 

தாகைக்கு அவர் மீது 3 மாத . மாற்றுச்சீட்டு ஒன்று 
எழுதினார் . Y அதை ஏற்றார் . உரிய நாளில் Y என்பவ 
ருக்கு அந்த மாற்றுச் சீட்டைச் செலுத்த இயலாமல் போன 
தன் காரணமாக , அவர் X என்பவரை அணுசி , ஆண்டுக்கு 
6 % வீதம் வட்டியையும் சேர்த்து மேலும் 2 மாதத் தவ 
ணைக்கு அந்த மாற்றுச் சீட்டைப் புதிப்பிக்குமாறு கேட்டுக் 
கொண்டார் . X என்பவர் இதற்கு உடன்பட்டார் . 

உரிய 
நாளில் இந்த இரண்டாவது மாற்றுச் சீட்டு செலுத்தப்பட் 
டது . இவற்றிற்குரிய பதிவுகள் தருக . 


253 


X என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே , 
ப.எ. 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ரூ . 


ரூ . 


1970 


ஆக 1 


500 


500 


. 


500 


500 


நவ 4 


Y ககு 


500 


Y க / கு 

பற்று 
விற்பனைக் க / கு 
( Y என்பவருக்குச் 
செய்த கடன் விற் 
பனை ) 
பெறுதற்குரிய மாற் 
றுச்சீட்டு க / கு 

பற்று 
Y ககு 
( Y மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 

பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( பழைய மாற்றுச் 
சீட்டை இரத்து 
செய்தல் ) 
Y க / கு 

பற்று 
வட்டிக் க / கு 
( ரூ .500 க்கு 6 % 
ரீதம் இரு மாத 
வட்டி ) 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு 

பற்று 


500 


5 


505 


ககு 
Y க / கு 


505 





1971 
சன 7 


( பழைய நிலுவையும் 
வட்டியும் சேர்ந்த 
தொகைக்குப் புதிய 
மாற்றுச்சீட்டு 
எழுதுதல் ) 
ரொக்கக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( இரண்டாவது 
மாற்றுச்சீட்டுக்குப் 
பணம் பெறுதல் ) 


505 


505 


254 


Y என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தாகை தொகை - 


ப.எ. 


1970 


500 


ஆக 


1 


500 


x க / கு 


500 


கொள்முதல் க / கு பற்று 

X ககு 
( X என்பவரிட 
மிருந்து கடன் 
கொள்முதல் ) 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக்கு 
( X எழுதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு 

பற்று 


500 


வ 4 


க / கு 


500 


508 


5 


க / கு 


( மேற்கூறிய மாற்றுச் 
சீட்டை ரத்து 
செய்தல் ) 
வட்டிக் க/ கு 

பற்று 
X 
( ரூ . 500 க்கு .6 % 
வீதம் இரு மாத 
வட்டி ) 
X க / கு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( பழைய நிலுவை , 
சேர்ந்த மொத்தத் 
தொ கைக்கு எழுதப் 
பட்ட புதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 


- 


505 


- 


1971 


சன 7 


ககு 


505 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 

பற்று 
ரொக்கக் க / கு 
( இரண்டாவது 
மாற்றுச்சீட்டிற்குப் 
பணம் செலுத்தல் ) 


505 


P 


255 
எடுத்துக்காட்டு 6 

ஐந்தாவது எடுத்துக்காட்டை எடுத்துக் கொண்டு அதில் 
வட்டி ரொக்கமாகப் பெறப்பட்டது என்று மட்டும் மாற்றிக் 
கொள்க . 
விடை : 

X என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப . எ . தொகை 


வரவுத் 
தாகை 


1970 
ஆக 1 


ரூ . 
500 


ரூ . 


500 


500 


500 


Y ககு 

பற்று 
விற்பனைக் க / கு 
( Y என்பவருக்குச் 
செய்த கடன் 
விற்பனை ) 
பெறுதற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் 
க / கு 

பற்று 
Y ககு 
( Y மீது மாற்றுச்சீட்டு 
எழுதுதல்) 
Y க / கு 

பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( மாற்றுச் சீட்டை 
இரத்து செய்தல் ) 
| Y ககு பற்று 

வட்டிக் க / கு 
( ரூ . 500 க்கு 6 % 
வீதம் இரு மாத வட்டி ) 


நவ 4 


500 


500 


5 


. 


ரொக்கக் க / கு 


பற்று 


5 


| 


Y க / கு 


5 


( வட்டியை ரொக்க 
மாகப் பெறுதல் ) 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 

பற்று 


கக ககு 


500 


500 


1971 


சன 7 


500 


( புதிய மாற்றுச்சீட்டு 
எழுதுதல் ) 
ரொக்கக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( உரிய நாளில் புதிய 
மாற்றுச்சீட்டிற்குப் 
பணம் பெறுதல் ) 


256 


Y என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


1970 


ரூ . 


ரூ . 
500 


-ஆக 1 


500 


500 


கொள்முதல் க / கு பற்று 

X க / கு 
( X இடமிருந்து 

கடன் கொள்முதல் ) 
X ககு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( X எழுதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 
செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் 
க / கு 

பற்று 


500 


நவ 4 


500 


* க / கு 


500 


3 


5 


( மாற்றுச்சீட்டை 
இரத்து செய்யப் 
பெறல் ) 
வட்டி க / கு பற்று 

X க / கு 
( ரூ.500 க்கு 6 % 
வீதம் 2 மாத வட்டி ) 
X க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( வட்டியை ரொக்க 
மாகச் செலுத்தல் ) 
X க / கு 
செலுத்தற்குரிய 

மாற்றுச்சீட்டுக் க/ கு 
( புதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 
ககு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( புதிய மாற்றுச் 
சீட்டிற்குப் பணம் 
செலுத்துதல் ) 


பற்று 


500 


500 


1971 
சன 7 


500 


> 


500 


257 


எடுத்துக்காட்டு 7 

1970 சனவரி 1 ஆம் நாள் A என்பவர் B என்பவர்மது 
ரூ .1,000 க்கு 2 மாத மாற்றுச்சீட்டு எழுதினார் . B அதை 
ஏற்றார் . செலுத்தற்குரிய நாளுக்குச் . சற்று முன்னதாக, 
தன்னால் மாற்றுச் சீட்டைச் செலுத்த , இயலாது என்பதை 
உணர்த்தவுடன் , B என்பவர் A என்பவரை அணு 

கி . 
அவருக்குப் பகுதிப் பணமாக ரூ .600 ரொக்கம் கொடுப்ப 
தாகவும் , மீதித் தொகைக்கும் , ஆண்டுக்கு 6 % வீதம் 
வட்டிக்குமாக இரண்டு மாதங்கள் தவணை கொண்ட புதிய 
மாற்றுச்சீட்டு எழுதிக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார் , 
இதற்கு A என்பவர் உடன்பட்டார் . அப் புதிய மாற்றுக் 
சீட்டு ரூ .398 க்கு வங்கியிடம் வட்டஞ் செய்யப்பட்டது . 
உரிய நாளில் அது செலுத்தப்பட்டது . இவை குறித்துக் 
குறிப்பேட்டுப் பதிவுகள் தருக . 


17 . 


258 . 


திடை 


A என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


விவரம் 


பே . 
ப.எ. 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ரூ . 


ககு 


1,000 


1,00.0 . . 


. 


TO 
1 பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 

பற்று 
B க / கு 
( B மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 

பற்று 
.... பெறுதற்குரிய 

மாற்றுச்சீட்டு க / கு 
( மாற்றுச்சீட்டை 
இரத்து செய்தல் ) 
ரொக்கக் க / கு பற்று 


வார் B ககு 


1,000 


1.00 


1,000 


600 


600 


B க / கு 


600 


நக/ கு 


* 


க / கு 


404 


404 


( B இடமிருந்து பகுதிப் 
பணம் பெறுதல் ) 

பற்று 
வட்டி ககு. 
( கால நீட்டிப்பான 
2 மாதங்களுக்கு 
ரூ . 400 மீது 6 % வீதம் 
உரிய வட்டி ) 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 

பற்று 
B க / கு 
( B மீது புதிய மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 
வங்கிக் க / கு பற்று 
வட்டக் ககு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( புதிய மாற்றுச் 
சீட்னட வட்டஞ் 
செய்தல் ) 
வட்டஞ் செய்யப் 
பட்ட மாற்றுச்சீட்டு 
செலுத்தப்படுவதற்கு 
இவரது ஏடுகளில் 
பதிவு எதுமில்லை . 


398 

6 


404 


1 


259 
B என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


Y 


தேதி 


விவரம் 


பே . 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


1970 
சன 1 


A க / கு 


1,000 


1.000 


. 


மார் 4 


ககு 


: 


பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( A எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றல் ) 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட் 

பற்று 
A க / கு 
( அம் மாற்றுச்சீட்டை 
இரத்து செய்தல் ) 
A க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( பகுதித் தொகையாக 
ரூ . 600 செலுத்தல் ) 
வட்டிக் க / கு பற்று 


1,000 


1.000 


600 


600 


. 


4 


A க / கு 


பற்று 


404 


404 


( மீதித் தொகைக்கு 
2 மாத கால 
நீட்டிப்பிற்கு 6 % 
வீதம் உரிய வட்டி ) 
A க / கு 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( A எழுதிய புதிய 
மாற்றுச் சீட்டை 
ஏற்றல் ) 
A என்பவர் புதிய 
சீட்டை வட்டஞ் 
செய்வதற்கு இவரது 
( B- யின் ) ஏடுகளில் 
திவு ஏதுமில்லை . 
செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் 
க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( உரிய நாளில் புதிய 
மாற்றுச்சீட்டைச் 
செலுத்துவதற்குரிய 
பதிவு ) 


1 


மே 7 


404 


404 


260 


எடுத்துக்காட்டு 8 

1972 சூன் 1 ஆம் நாளன்று மோகன் என்பவர் 
மகேஷ் என்பவருக்கு ரூ . 2,000 பெறுமானமுள்ள சரக்கு 
களைக் கடன் விற்பனை செய்து , அத் தொகைக்கு அவர்மீது 
2 மாத மாற்றுச்சீட்டு எழுதுகிறார் . அவர் ( மோகன் ) அம் 
மாற்றுச்சீட்டில் மகேஷின் ஏற்பைப் பெற்று , ரூ . 1,960 - க்கு 
அதை வட்டஞ் செய்கிறார் . உரிய நாளில் அது அவமதிக்கப் 
படுவதன் காரணமாக , குறிக்கைக் கட்டணமாக 

ரூ .10 ஐ 
வங்கி செலுத்துகிறது . மகேஷ் , மோகனுக்கு ரூ 800 செலுத்தி , 
மீதித் தொகைக்கும் ரூ 20 வட்டிக்குமாகப் புதிய மாற்றுச் 
சீட்டை இரண்டு மாதத் தவணைக்கு எழுதிக்கொள்ளுமாறு 
கேட்டுக் கொள்கிறார் . மோகன் இதற்கு உடன்படுகிறார் . 
உரிய நாளில் இந்த இரண்டாவது மாற்றுச் சீட்டும் அவமதிக் 
கப்படுகிறது ; மோகன் குறிக்கைக் கட்டணம் ரூ . 5 செலுத்தி 
அதன் மீது குறிக்கை பெறுகிறார் . இவற்றிற்குக் குறிப் 
பேட்டுப் பதிவுகள் தருக . 


261 


விடை 


மோகன் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


1972 


ரூ . 


சூன் 1 


200 


2,000 


2,000 


மகேஷ் க / கு பற்று 

விற்பனைக் க / கு 
( மகேஷுக்குச் செய்த 
கடன் விற்பனை ) 
பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு பற்று 

மகேஷ் க/ கு 
( மகேஷ் மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 


2,000 


2.000 


பற்று 
பற்று 


1,960 

40 


வங்கிக் க / கு 
வட்டக் க / கு 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( மாற்றுச்சீட்டை 
வட்டஞ்செய்தல் ) 


2,000 


2.010 


2.010 


ஆக 4 மகேஷ் க / கு 

பற்று 
வங்கிக் க / கு 
( வட்டஞ்செய்த 
மாற்றுச் சீட்டு அவ 
மதிக்கப்பட்டதற்கும் , 
குறிக்கைக் கட்ட 
ணத்தை வங்கி செலுத் 
தியதற்குமான பதிவு ) 


800 


. 


800 


ரொக்கக் க / கு பற்று 

மகேஷ் க / கு 
( பகுதி ரொக்கம் 
பெறுதல் ) 


20 


20 


மகேஷ் க / கு பற்று 

வட்டிக் க / கு 
( கால நீட்டிப்புக்குரிய 
வட்டி ) 


262 


தேதி 


விவரம் 


பே . 

பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


எ . 


பற்று 


1,230 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு 

மகேஷ் ககு 
( பழைய நிலுவை . 
வட்டி இவற்றின் 
மொத்தத் தொகைக்குப் 
புதிய மாற்றுச்சீட்டு 
எழுதுதல் ) 
2010-800 + 20 

1230 


1,230 


அக் 7 மகேஷ் க / கு 

பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( இரண்டாவது மாற்றுச் 
சீட்டு அவமதிக்கப் 
படுதல் ) 


1,230 


1 


. 


5 


மகேஷ் க / கு பற்று 

ரொக்கக் காகு 
( குறிக்கைக் கட்டணம் 
செலுத்துதல் ) 


குறிப்பு : 


இரண்டாவது 

மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்ட 
நிலையில் மகேஷிடமிருந்து வரவேண்டிய தொகை . 
ரூ . 1,235/ ( இரண்டாவது மாற்றுச்சீட்டுத் 
தொகை ரூ . 1230 + குறிக்கைக் கட்டணம் 
ரூ . 51 . 


263 


மகேஷ் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 

வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


1972 


ரூ 
. 


சூன் / 


கொள்முதல் க / கு 

பற்று 
மோகன் க / கு 


2,000 


ood 


2,000 


| 


( மோகனிடமிருந்து 
செய்த கடன் கொள் 
முதல் ) 


2,000 


மோகன் க / கு பற்று 
செலுத்தற்குரிய 

மாற்றுச்சீட்டு க / கு 
( மோகன் எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றல் ) 


மோகன் அந்த மாற்றுச் 
சீட்டை வட்டஞ் செய் 
ததற்கு இவருடைய 
ஏடுகளில் 

பதிவு 
மில்லை . 


2,000 


க / கு 


10 


2.010 . 


செலுத்தற்குரிய 

மாற் 
றுச்சீட்டு க / கு பற்று 
குறிக்கைக் கட்டணம் 

பற்று 
மோகன் க / கு 
( மாற்றுச்சீட்டை 
மதித்ததற்கும் 
கைக் கட்டணம் செலுத் 
தப்பட்டதற்குமான 
பதிவு ) 


குறிக் 


800 


800 .. 


மோகன் ககு பற்று 

ரொக்கக் க / கு 
( பகுதித் தொகைக்கு 
ரொக்கம் செலுத்தியது 
குறித்த பதிவு ) 


L 


264 


விவரம் 


பற்று 


வரவு 


பே . 
ப.எ. தொகை 


தாகை 


. 


வட்டிக் க / கு பற்று 

மோகன் க / கு 
( கால நீட்டிப்புக்காகக் 
கொடுக்க வேண்டிய 
வட்டிக்குரிய பதிவு ) 


1,230 


1 , 230 


மோகன் ககு பற்று 
செலுத்தற்குரிய 

மாற்றுச்சீட்டு க / கு 
( புழைய 

மாற்றுச்சீட் 
டின் மீதித் தொகை , 
குறிக்கைக் கட்டணம் , 
வட்டி 

இவற்றின் 
மொத்தத்திற்கு எழுதப் 
பட்ட புதிய 

புதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 


14 


அக் 7 


செலுத்தற்குரிய மாற் 
றுச்சீட்டு ககு 

பற்று 
மோகன் ககு 
( புதிய மாற்றுச்சீட்டை 
அவமதித்தல் ) 


1,230 


1.230 


குறிக்னகக் கட்டணம் 

பற்று 
மோகன் ககு 
( மோகன் செலுத்திய 

கட்டணத் 
திற்குரிய பதிவு ) 


* குறிக்கைக் 


ஏற்குநர் நொடிப்புநிலை அடைதல் ( Insolvency of the 
Acceptor ) 

ஒருவரின் சொத்துகளைக் காட்டிலும் அவர் பிறருக்குச் 
செலுத்தவேண்டிய பொறுப்புகள் அதிகமாக இருந்து அவர் 
அப் பொறுப்புகளைத் தீர்க்க இயலா நினலயில் நீதிமன்றம் . 
அவரை நொடிப்புநிலை அடைந்தவர் எனத் தீர்ப்பளிக்கும் . 


265 


ஏற்குநர் . நொடிப்பு நிலை எய்தினால் , மாற்றுச்சீட்டின் 
முழுத் தொகையையும் அவரிடமிருந்து பெறுவது அரிது 
என்பது எழுதுநருக்குத் தெரியும் . எனவே அவர் ( எழுதுநர் ) 
மாற்றுச்சீட்டை - அவமதிக்கப்பட்டதாகப் பாவித்து , அவ 
மதிப்புக்குரிய பதிவை அவரது ஏடுகளில் செய்ய வேண்டும் . 
பிறகு அவர் ஏற்குநரிடமிருந்து வர வேண்டிய தொகையில் 
ஒரு பகுதியைப் பெறுவாராயின் அதற்குரிய பதிவைச் 
செய்து , வராத எஞ்சிய பகுதியை வாராக் கடனாகப் போக் 
கெழுத வேண்டும் . இவ்வாறு எழுதுநர் ஏடுகளில் உள்ள 
ஏற்குநர் கணக்கு முடிக்கப்பெறும் . 


அதுபோலவே ஏற்குநர் ஏடுகளிலும் முதலாவதாக , அவ 
மதிப்புக்குரிய பதிவைச் செய்ய வேண்டும் . பிறகு அவர் , 
செலுத்தவேண்டிய தொகையில் ஒரு பகுதியைச் செலுத்துங் 
கால் அதற்குரிய பதிவைச் செய்து , செலுத்தவியலாத எஞ்சிய 
பகுதியைப் பற்றாக்குறைக் கணக்கிற்கு ( Deficiency Account ) 
மாற்ற வேண்டும் . இவ்வாறு ஏற்குநர் ஏடுகளிலுள்ள எழுதுநர் 
கணக்கு முடிக்கப்பெறும் . 

மேற்கூறியவற்றை இப்பொழுது குறிப்பேட்டுப் பதிவு 
களாக இரு தரப்பார் ஏடுகளிலும் காணுவோம் : 


ஏற்குநர் நொடிப்புநிலை அரை - வதை ஓட்டிய குறிப் 
பேட்டுப் பதிவுகள் : 


எழுது நர் ஏடுகளில் 


( 1 ) மாற்றுச்சீட்டை அவமதிக்கப்பட்டதாகட்டி 

பாவித்தல் 
ஏற்குநர் க / கு 

பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( மாற்றுச்சீட்டு அவமதிக் 
கப்பட்டதாகப் பாவிப்ப 
தற்குரிய பதிவு ) 


\ 


266 


பற்று 


... 


( 2 ) வரவேண்டிய தொகையில் ஒரு பகுதியைப் 

பெறுவதும் , எஞ்சிய பகுதியைப் போக் 
கெழுதுவதும் 
ரொக்கக் க / கு 
வாராக் கடன் க / கு பற்று 

ஏற்குநர் க / கு 
( பெற்ற ரொக்கத்திற்கும் , 
எஞ்சிய கடனை வாராக் 
கடனாகப் போக்கெழுது 
வதற்கும் உரிய பதிவு ) 
குறிப்பு : இந் நிலையில் எழுதுநர் ஏடுகளிலுள்ள 

ஏற்குநர் கணக்கு முடிக்கப்பெறும் 
( Closed ). 


| 


ஏற்குநர் ஏடுகளில் 


. 


( அ ) மாற்றுச்சீட்டை அவமதித்ததாகப் 

பாவித்தல் 
செலுத்தற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு பற்று 
எழுதுநர் க / கு 
( மாற்றுச்சீட்டை அவ 
மதிப்பதாகப் பாவிப் 
பதற்குரிய பதிவு ) 


ப 


( ஆ ) செலுத்த வேண்டிய தொகையில் 

ஒரு 
பகுதியைச் செலுத்துவதற்கும் , செலுத்த 
வியலாத எஞ்சிய பகுதியைப் பற்றாக் 
குறைக் கணக்கிற்கு மாற்றுவதற்கும் 
எழுதுநர் க / கு பற்று 
ரொக்கக் க / கு 
பற்றாக்குறைக்கு 
( செலுத்திய ரொக்கத் , 
திற்கும் , செலுத்த 
வியலாத கடனைப் 
பற்றாக்குறைக் கணக் 
கிற்கு மாற்றுவதற்கு 
முரிய பதிவு ) 


1 


267 
எடுத்துக்காட்டு 9 

திலீப் என்பவரிடமிருந்து வரவேண்டிய கடனைத் தீர்க் 
கப்பெறும் முகத்தான் அவர் மீது டேவிட் என்பவர் 1977 
சனவரி 1 ஆம் நாளன்று ரூ .1,000 - க்கு 3 மாத மாற்றுச் 
சீட்டு எழுதினார் . அவர் திலீப்பின் ஏற்பைப் பெற்று அம் 
மாற்றுச் சீட்டை ரூ . 985 - க்கு வட்டஞ்செய்தார் . உரிய 
நாளில் அது அவமதிக்கப்பட்டது . அப்பொழுது திலீப் என் 
பவர் ரூ . 400 செலுத்தி , மீதித் தொகைக்கும் ரூ .20 வட்டிக் 
குமாக மொத்தத்திற்கு 2 மாத மாற்றுச்சீட்டு எழுதிக்கொள்ளு 
மாறு டேவிட்டைக் கேட்டுக் கொண்டார் . டேவிட் 
இதற்கு உடன்பட்டார் . 1977 சூன் 1 ஆம் நாளன்று திலீப் 
நொடிப்புநிலை அடைந்தார் . 1977 சூன் 10 ஆம் நாளன்று 
திலீப்பின் சொத்திலிருந்து ( Estate ) ரூபாய்க்கு 75 காசுகள் 
வீதம் டேவிட் பெற்றார் . 
தரப்பார் 

ஏடுகளிலும் செய்யவேண்டிய குறிப் 
பேட்டுப் பதிவுகளைத் தருவதோடு , டேவிட்டின் ஏடுகளில் 
தோன்றும் திலீப்பின் கணக்கைக் காட்டுக . 


விடை 


டேவிட் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
பா.எ. தொகை 


வரவுத் 
தொகை 


1977 
சன 1 


ரூ . 


1.000 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு பற்று 
திலீப் ககு 
( திலீப் மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 


1,000 


. 


985 
15 


பற்று 


வங்கிக் க / கு பற்று 
வட்டக் க / கு 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( மாற்றுச்சீட்டை 
வட்டஞ்செய்தல் ) 


1,000 


1,000 


1,000 


திலீப் க / கு 

பற்று 
வங்கிக் க / கு 
( வட்டஞ்செய்த மாற் 
றுச்சீட்டு அவமதிக்கப் 
படுதல் ) 


268 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப.எ.தொகை 


வரவுத் 
தொகை 


ஏப் 4 


400 


400 


ரொக்கக் க / கு பற்று 

திலீப் க / கு 
( திலீப்பிடமிருந்து 
பெற்ற ரொக்கம் ) 


20 


திலீப் க / கு 

பற்று 
வட்டிக்க / கு 
( கால நீட்டிப்புக்குரிய 
வட்டி குறித்த பதிவு ) 


620 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு பற்று 
திலீப் க / கு 
( திலீப் மீது புதிய மாற் 
றுச்சீட்டு எழுதுதல் ) 


620 


சூன் 1 


620 


620 " 


7 - ந் 


சூன் 


திலீப்க / கு 

பற்று 
பெறுதற்குரிய 

மாற்றுச்சீட்டு க / கு 
( புதிய மாற்றுச்சீட்டு 
அவமதிக்கப்பட்டதாகப் 
பாவிப்பது குறித்த 
பதிவு ) 
குறிப்பு : புதிய மாற்றுச் 
சீட்டின் செலுத்தற் 
குரிய நாள் சூன் 
தேதி ஆயினும் ஏற்குநர் 

1 ஆம் தேதியே 
நொடித்து விட்டதால் , 
அன்றே இப் பதிவு செய் 

யப்படுகிறது . 
சூன் 10 ரொக்கக் க / கு பற்று 

வாராக்கடன் க/ கு பற்று 

திலீப் க / கு 
(திலீப் சொத்திலிருந்து 
ரூபாய்க்கு 75 காசுகள் 
வீதம் பெற்ற ரொக்கம் ) 
குறிப்பு : பெற இய 

லாத தொகையை 
வாராக் கடன் எனப் 
போக்கெழுதுவதைக் 
கவனி . 


465 
155 


620 


( 


1 


269 


பேரேடு 
திலீப் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


ரூ . 


ரூ . 


1977 
சன 1 இருப்பு 

கீ / கொ 


1,000 


1977 
சன 1 பெறுதற் 

குரிய 
மாற்றுச் 
சீட்டுக் 
க / கு 


1,000 


ஏப் 4 வங்கிக் 

க கு 
வட்டி க / கு 


1,000 

20 


ஏப் 4 ரொக்கக் 

க / கு 


400 


பெறுதற் 
குரிய 
மாற்றுச் 
சீட்டு ககு 


620 


சூன் 
10 


சூன் 1 பெறுதற் 

குரிய 
மாற்றுச் 
சீட்டுக் க / கு 


ரொக்கக் 


ககு 


465 


--620 


வாராக் 


கடன் க / கு 


155 


2,640 , 


2,640 


| 


270 


திலீப் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


ப.எ. 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ரூ . 


5 


1977 


1,000 


டேவிட் க / கு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( டேவிட் எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றல் ) 


1.000 


டேவிட் அம் மாற்றுச் 
சீட்டை வட்டஞ்செய்த 
தற்கு இவருடைய ஏடு 
களில் பதிவு 
ஏதுமில்லை . 


1,000 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 

பற்று 
டேவிட் க / கு 
( மாற்றுச்சீட்டை அவ 
மதித்தல் ) 


1,000 


400 


400 


டேவிட் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
ரொக்கம் செலுத்தியது 
குறித்த பதிவு ) 


20 


: 


வட்டிக் க / கு 
டேவிட் க / கு 


பற்று 


( கால நீட்டிப்புக்குரிய 
வட்டி குறித்த பதிவு ) 


620 


டேவிட் க / கு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு ககு 


620 


( டேவிட் எழுதிய புதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றல் ) 


1 


271 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


ரூ . 


* 


சூன் 1 


620 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 

பற்று 
டேவிட் க / கு 
( புதிய மாற்றுச்சீட்டை 
அவமதித்ததாகப் 
பாவித்தல் ) 


620 . 


620 


465 


சூன் 10 டேவிட் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
பற்றாக்குறைக் ககு 
( நொடிப்பு நிலைச் 
சொத்திலிருந்து 
ரூபாய்க்கு 75 காசுகள் 
வீதம் செலுத்தப் 
பட்டதற்கும் , 
செலுத்தாத 

தொகை 
யைப் பற்றாக்குறைக் 
கணக்கிற்கு மாற்றுவ 
தற்கும் உரிய பதிவு ) 


காரணமாக 


பணவசதி மாற்றுச்சீட்டுகள் ( Accommodation Bills )) 
தொழில் நடவடிக்கைகள் 

எழும் குறுந் 
தவணைக் கடன் பொறுப்புகளைத் தீர்ப்பதற்காக மாற்றுச் 
சீட்டுகள் எழுதப்படுகின்றன , ஏற்கப்படுகின்றன என்பதை 
நாம் அறிவோம் . ஆனால் , பணவசதி மாற்றுச் சீட்டுகள் 
அவ்வாறில்லை ; அவை தொழில் நடவடிக்கைகள் காரணமாக 
எழுதப்படுபவை அல்ல ; அவற்றின் 

அவற்றின் எழுதுநருக்கோ ஏற்கு 
நருக்கோ அல்லது அந்த இரு சாராருக்குமோ பணம் தேவைப் 
படும் பொழுது அவர் தம் புகழ் , நாணயம் , கடன் தகைமை 
( Credit worthiness) இவற்றின் அடிப்படையில் 
களிடமிருந்து பணம் புரட்டுவதற்காக இத்தகைய மாற்றுச் 
சீட்டுகள் எழுதப்படுகின்றன , ஏற்கப்படுகின்றன . இந்த 
மாற்றுச்சீட்டுகளை எழுதி , ஏற்கப்பெற்று , வங்கிகளிடம் 
வட்டஞ்செய்து தற்காலிக நிதி வசதி பெறலாம் . இவ்வாறு 
எழுப்பப்படும் நிதி வசதி , எழுதுநர் , ஏற்குநர் அல்லது 
அந்த இரு சாராரின் தற்காலிக நிதித் தட்டுப்பாட்டைப் 
போக்கிக்கொள்ள உதவுகிறது . 


வங்கி 


272 


எழுதுநரின் முழுப் பயனுக்காக அம் மாற்றுச்சீட்டு 
எழுதப்பட்டு ஏற்கப்பட்டிருப்பின் அது செலுத்தற்குரிய 
தாவதற்குச் சில நாள்களுக்கு முன் அவர் அதன் தொகையை 
ஏற்குநருக்குச் செலுத்துவார் ; உரிய நாளில் ஏற்குநர் அதன் 
தாகையைச் 

செலுத்துவதற்கு இது வசதி செய்கிறது . 
அந்த சாராரின் 

பயனுக்காக அம்மாற்றுச்சீட்டு 
எழுதப்பட்டு ஏற்கப்பட்டிருப்பின் , அவரவர் பயன்படுத்திய 
தாகைகளை அவர்கள் செலுத்தி மாற்றுச் சீட்டுக்குரிய 
தாகை முறையாகச் 

செலுத்தப்படுவதற்கு ஏற்பாடு 
செய்ய வேண்டும் . எனவே , பணவசதி மாற்றுச்சீட்டுகள் 
எழுதுநர் அல்லது ஏற்குநருக்கு நிதி வசதி செய்து தருவ 
தற்கோ அல்லது அந்த இரு சாராருக்கும் பணவசதி செய்து 
தருவதற்கோ எழுதப்படுகின்றன . 


பண 


சிலபோழ்து , ஒரு தரப்பார் மற்றொரு தரப்பார் மீது 
மாற்றுச்சீட்டு எழுதுவதற்கு மாறாக , இவர் அவர் மீதும் , 
அவர் இவர் மீதும் என ஒரே நேரத்தில் இரு மாற்றுச் 
சீட்டுகள் எழுதப்பட்டு , ஏற்கப்படுகின்றன . அதனதன் எழுது 
நர் அவற்றை வட்டஞ்செய்து பணம் பெறுவர் ; அதனதன் 
ஏற்குநர் உரிய நேரத்தில் அவற்றிற்குப் பணம் செலுத்துவ 
தோடு , இது சம்பந்தமாக ஒருவர் மற்றவருக்குத் தரவேண்டி 
யதையும் நேர் செய்து கொள்வர் . 

பண வசதி மாற்றுச்சீட்டுகளின் ஏற்குநர் அவற்றிற்குரிய 
முழுப் பயனும் பெறாது அவற்றை ஏற்பதால் , அவர்கள் 
எழுதுநர்பால் பொறுப்புக்கு ஆளாவதில்லை ; ஆயினும் 
அவற்றை வட்டஞ்செய்யும் வங்கியர் மதிப்பீந்து 

மதிப்பீந்து ( பணம் 
கொடுத்து ) அவற்றைப் பெறுவதால் அவர்களுக்கு ஏற்குநர் 
பொறுப்பாவார் . 

வசதி மாற்றுச்சீட்டுகள் பட்டம் 
Kite ) என்றும் அழைக்கப்படுகின்றன . 

வாணிக மாற்றுச்சீட்டுகளைக் கணக்கேடுகளில் ( அதாவது 
குறிப்பேடு , பேரேடுகளில் ) எவ்வாறு பதிகிறோமோ அவ் 
வாறே பண வசதி மாற்றுச்சீட்டுகளையும் பதிய வேண்டும் . 
அதாவது , இந்த இரு வனக மாற்றுச்சீட்டுகளுக்கும் பதிவுகள் 

மாதிரியாகத்தான் செய்ய வேண்டும் . எனினும் 
வட்டம் ( Discount ) பற்றிய பதிவில் சற்று விழிப்பாக 
ருக்க வேண்டும் . 

வசதி மாற்றுச்சீட்டை வட்டஞ் 
செய்து அதனால் கிடைக்கும் பணத்தை எழுதுநர் மட்டுமே 
பயன்படுத்துவாராயின் , அந்த வட்டம் என்னும் செலவை 
அல்லது இழப்பை ) அவர் மட்டுமே ஏற்கவேண்டும் ; மாறாக , 
வட்டஞ்செய்து பெறும் பணத்தை 

ஏற்குநரும் 
பகிர்ந்து கொள்வராயின் அதே விகிதத்தில் 

அவர்கள் 
* வட்டம் என்னும் செலவையும் பகிர்ந்து கொள்ள 
வேண்டும் . 


ஒரே 


பண 


அவரும் 


273 


எடுத்துக்காட்டு 10 

எழுதுநராகிய இரகு என்பவரின் பண வசதித் தேவைக் 
காக மே மாதம் 15 ஆம் நாளன்று இராமு என்பவர் தன்மீது 
எழுதப்பட்ட ரூ .2,000 - க்குரிய இரு மாத மாற்றுச்சீட்டை 
ஏற்றார் . இரகு அதை ரூ.1.980- க்கு வட்டஞ்செய்தார் . 
உரிய நாளில் , இரகு இராமுவுக்கும் போதுமான பணம் 
செலுத்த , இராமு அம் மாற்றுச் சீட்டை மதித்துப் பணஞ் 
செலுத்தினார் . குறிப்பேட்டுப் பதிவுகள் தருக . 
விடை 

இரகு என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


. 





1 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் வரவுத் 
ப.எ. தொகை தொகை 


க 


2.000 


மே 15 பெறுதற்குரிய மாற்றுச் 

சீட்டுக் க/ கு பற்று 
இராமு க / கு 
( இராமு 

மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 


12,000 


. 


1.980 


வங்கிக் காக்கு பற்று 
வட்டக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( மாற்றுச்சீட்டை 
வட்டஞ்செய்தல் ) 


2,000 


2,000 


1000 


( 


சூலை18 இராமுககு பற்று 

ரொக்கக் க / கு 
( இராமு அந்த மாற்றுச் 
சீட்டிற்குப் பணம் , 
செலுத்தும் வண்ணம் 
அவருக்குப் பணம் 
செலுத்தல் ) 


த 


-- 


குறிப்பு : மாற்றுச் 
சீட்டின் முழுப் 
பயனையும் 
எழுதுநராகிய 
இரகுவே பெறுவதால் , 
வட்டம் என்னும் செலவு 
முழுவதையும் அவரே 
ஏற்பதைக் கவனி . 


க.ப .-- 1 & 


274 


இராமு என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


விவரம் 


பற்றுத் 
ப . எ . தொகை 


வரவுத் 
தொகை 


2,000 


2,000 


ம 15 இரகு க / கு பற்று 

செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் காகு 
( இரகு எழுதிய 2 மாத 
மாற்றுச் சீட்டை 
ஏற்றல் ) : 


. 


.. 


இரகு அந்த மாற்றுச் 

சீட்டை வட்டஞ் 
செய்வதற்கு இவரு 
டைய ஏடுகளில் பதிவு 
ஏதுமில்லை . 


8.000 


2.000 


குலை ! 8 ரொக்கக் க / கு பற்று 

இரகு க / கு 
( உரிய காலத்தில் அந்த 
மாற்றுச்சீட்டை 
செலுத்தும் பொருட்டு 
இரகுவிடமிருந்து பணம் 
பெறுதல் ) 


-- 


1 


3.000 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 

பற்று 
ரொக்கக் க 
( உரிய காலத்தில் 
மாற்றுச்சீட்டிற்குப் 
பணஞ்செலுத்தல் ) 


2.000 


1 


275 


எடுத்துக்காட்டு 11 
1976 அக்டோபர் 3 ஆம் நாளன்று 

X என்பவர் 
Y என்பவர் மீது 
மீது ஒரு 

மாத 

மாற்றுச்சீட்டு எழுதுகிறார் . 
Y என்பவரின் ஏற்பைப் பெற்று அவர் ( X ) அதை ரூ . 990 - க்கு 
வட்டஞ்செய்கிறார் . உடன் அவர் அதில் பாதித் தொகையை 
Y என்பவருக்கு அனுப்புகிறார் . 

அனுப்புகிறார் . உரிய நாளில் அவர் மீதித் 
தாகையை Y என்பவருக்குச் செலுத்த , பின்னவர் அந்த 
மாற்றுச்சீட்டிற்குப் பணஞ்செலுத்துகிறார் . குறிப்பேட்டுப் 
பதிவுகள் தருக . 
விடை : 

X என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


2 . 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப.எ.தொகை 


வரவுத் 
தொகை 


1976 
அக் 3 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக்க / கு பற்று 


1.000 


| 


1,000 


990 
10 


( Y மீது எழுதிய 
மாற்றுச்சீட்டு ) 
வங்கிக் க / கு 

பற்று 
வட்டக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( மாற்றுச்சீட்டை 
வட்டஞ்செய்தல் ) 


1,000 


500 


495 . 


Y / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
வட்டக் க / கு 
( வட்டஞ்செய்து பெற்ற 
பணத்தில் பாதியை 
Y- க்கு அனுப்புவதும் , 
வட்டத்தில் பாதியை 
Y ஏற்குமாறு 
செய்வதும் ) 


* 


Y க / கு 


நவ 6 


500 


பற்று 
ரொக்கக் க / கு 
( உரிய நாளில் மாற்றுச் 
சீட்டைச் செலுத்தும் 
பொருட்டு மீதித் 
தொகையை அவருக்குச் 
செலுத்துதல் 


276 


Y என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் வரவுத் 
ப.எ. தொகை தொகை 


ரூ 
. 


1976 


1,000 


X க / கு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் ககு 
( X எழுதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 


1.000 


1 


மாற்றுச்சீட்டை 
X என்பவர் வட்டஞ் 
செய்வதற்கு 
இவருடைய ஏடுகளில் 
பதிவு ஏதுமில்லை . 


495 

5 


500 


* 


ரொக்கக் க / கு பற்று 
வட்டக் க / கு 

பற்று 
X க / கு 
( மாற்றுச்சீட்டை 
வட்டஞ்செய்து பெறப் 
பட்டதில் பாதியை X 
என்பவரிடமிருந்து 
பெறுதல் ) 


500 


500 


ரொக்கக் க / கு பற்று 

X க / கு 
( மாற்றுச்சீட்டின் 
தொகையில் மீதிப் பாதி 

தாகையை X இட 
மிருந்து பெறுதல் ) 


1 


1 


1 


. 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
பற்று 

1.000 
ரொக்கக் க / கு 

1,000 
( உரிய காலத்தில் 
மாற்றுச்சீட்டிற்குப் 

பணஞ் செலுத்துதல் ) 
குறிப்பு : இப் பணவசதி மாற்றுச்சீட்டின் பயனை X. ? 

இருபாலரும் சமமாகத் துய்ப்பதால் , 
| அதைச்சார்ந்த செலவாகிய வட்டத்தை 

சமமாக ஏற்பதைக் கவனி . 


ஆகிய 


வரும் 


ܙܫ 


277 


மீது 


எடுத்துக்காட்டு 12 

இரு தரப்பாரின் பணவசதியைக் கருதியும் , A என்பவர் 
B என்பவர் 

1977 பிப்ரவரி 1 ஆம் நாளன்று 
ரூ .1,000 - க்கு 3 மாத மாற்றுச்சீட்டு எழுதுகிறார் . அதை 
ஏற்று A என்பவருக்கு அனுப்புகிறார் . A அதை 
ரூ . 950 - க்கு வட்டஞ்செய்து . பெற்ற பணத்தில் பாதியை 
B- க்கு அனுப்புவதோடு , மீதிப் பா 

மீதிப் பாதியை உரிய நாளுக்கும் 
முன்னதாக அனுப்புவதாக ஒப்புக்கொள்கிறார் . ஒப்புக் 
கொண்டவாறு உரிய நாளில் A என்பவர் பணம் அனுப்பத் 
தவறுகிறார் . B என்பவர் வங்கியருக்குப் பணம் செலுத்தி 
விட்டு , உரிய தொகை , வட்டிக்காக ரூ .5 ஆகிய மொத்தத் 
திற்கு A மீது புதிய இரு மாத மாற்றுச்சீட்டு எழுதுகிறார் . 
இப் புதிய மாற்றுச்சீட்டு உரிய நாளில் செலுத்தப்படுகிறது . 
இருவர் ஏடுகளிலும் செய்த குறிப்பேட்டுப் பதிவுகளைத் 
தருவதோடு , B என்பவரின் ஏடுகளில் A என்பவரின் 
கணக்கைத் தயாரிக்க . 


A என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப.எ. தொகை 


வரவுத் 
தொகை 


1977 
பிப் 1 


1.000 


1.000 


> 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு பற்று 
B 
( B மீது மாற்றுச் சீட்டு 
எழுதுதல் ) 
வங்கிக் க / கு 

பற்று 
வட்டக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( மாற்றுச்சீட்டை 
வட்டஞ்செய்தல் ) 


950 
50 


1.000 


500 


475 
23 


B க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
வட்டக் ககு 
( வட்டஞ்செய்து 
பெற்ற பணத்தில் 
பாதினய ந - க்கு 
அனுப்புதலும் , 
வட்டத்தில் பாதியை 
அவர் ஏற்குமாறு 
செய்தலும் ) 


278 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தாகை 

தொகை 


ப.எ. 


1 


மாற்றுச்சீட்டிற்கு 
உரிய நாளில் B பணம் 
செலுத்துவதற்கு இவர் 
ஏடுகளில் பதிவு ஏது 
மில்லை . 


5 


5 


வட்டிக் ககு பற்று 

B க / கு 
( கால நீட்டிப்பிற்காகக் 
கொடுக்க வேண்டிய 
வட்டி ) 





505 


505 


B க / கு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( B- க்கு செலுத்தற்குரிய 
தாகையாகிய 
ரூ . 500- க்கும் , வட்டிக் 
குமாக எழுதப்பட்ட 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றல் ) 


505 


சூலை செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( உரிய நாளில் புதிய 
மாற்றுச்சீட்டிற்குப் 
பணம் செலுத்தல் ) 


505 


1 


1 


- 


279 


B என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் வரவுத் 
ப.எ. தொகை தொகை 


1977 


A ககு 


1,000 


பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
(் எழுதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 


1,000 


. 


A அதை வட்டஞ் 
செய்ததற்கு இவரு 
டைய ஏடுகளில் பதிவு 
ஏதுமில்லை . 


. 


500 


ரொக்கக் க / கு பற்று 
வட்டக் ககு பற்று 

A க / கு 
( வட்டஞ்செய்து 
பெறப்பட்ட பணத்தில் 
பாதியைப் பெறுவ 
தோடு வட்டச் 
செலவில் பாதியை 
ஏற்றல் ) 


1 


11 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( மாற்றுச்சீட்டை உரிய 
நாளில் செலுத்துதல் ) 


1000 


1.000 


} 


A க / கு , 

பற்று 
வட்டிக் க / கு 
( கால நீட்டிப்புக்காகப் 
பெறுதற்குரிய வட்டி ) 


. 


280 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் 

வரவுத் 
தொகை தொகை 


505 


505 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு 
A க / கு 
( A என்பவர் மீது 
அவரிடமிருந்து பெற 
வேண்டிய தொகை 
ரூ .500 . வட்டி ரூ .5 
ஆகியற்றிற்குப் புதிய 
மாற்றுச்சீட்டு 
எழுதுதல் ) 


. 


. 


| 
T 


505 


சூலை 7 ரொக்கக் ககு 

பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( புதிய மாற்றுச்சீட்டுக் 
குரிய தொகையை உரிய 
நாளில் பெறுதல் ) 


505 


A என்பவரின் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


. 


. 


f 


1977 


475 


. 


1977 
அப் 1 செலுத் 

தற்குரிய 
மாற்றுச் 

சீட்டுக் க/ கு 1,000 
மே 4 வட்டிக் க / கு 


ரொக்கக் 
க / கு 
வட்டக் 
ககு 


25 


5 


மே 4 


1 


பெறுதற் 
குரிய 
மாற்றுச் 
சீட்டுக்ககு 


505 


1.005 


1,005 


H 


281 
எடுத்துக்காட்டு 13 

1976 அக்டோபர் 1 ஆம் நாளன்று A என்பவர் P 
என்பவர் மீது ரூ .800 - க்கு ஒரு மாத மாற்றுச்சீட்டு எழுதி 
னார்: அவ்வாறே அதே நாளில் அதே தொகைக்கு B என்பா 
வரும் A மீது ஒரு மாத மாற்றுச்சீட்டு எழுதினார் . இந்த 
இரு மாற்றுச் சீட்டுகளும் வட்டஞ் 

செய்யப்பட்டன . 
இவற்றை வட்டஞ்செய்த வங்கியர் ஒவ்வொன்றுக்கும் 

தித்த வட்டம் ரூபாய் பத்து ஆகும் . உரிய நாளன்று 
இவற்றின் - ஏற்குநர் அவரவர் ஏற்ற மாற்றுச்சீட்டைச் 
செலுத்தினர் . குறிப்பேட்டுப் பதிவுகள் தருக . 
விடை : 

A என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


I 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் வரவுத் , 
ப . எ.தொகை தொகை 


1976 
அக் 1 


ரூ . 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு 

பற்று 


800 


B ககு 


800 


790 
10 


800 


800 


. 


. 


1800 


4 


. 


( B மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 
வங்கிக் க / கு பற்று 
வட்டக்ககு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( B ஏற்ற மாற்றுச் 
சீட்டை வட்டஞ் 
செய்தல் ) 
B க / கு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( B எழுதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 
B எழுதி , A ஏற்ற 
மாற்றுச்சீட்டை B 
வட்டஞ் செய்ததற்கு 
இவருடைய ( A இன் ) 
ஏடுகளில் பதிவு ஏது 
மில்லை ) 
செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( A ஏற்ற மாற்றுச் 
சீட்டை அவர் 
செலுத்துதல் ) 


. 


நவ 4 


800 


800 


| 


282 


B என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் 
ப்.எ. ) தொகை 


வரவுத் 
தொகை 


ந 


800 


.1976 
அக் 1 A காகு 

பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க/ கு 
( A எழுதிய மாற்றுச் 
சீட்டை ஏற்றல் ) 


800 


A அந்த மாற்றுச் 
சீட்டை வட்டஞ்செய் 
வதற்கு இவருடைய 
ஏடுகளில் பதிவு ஏது 
மில்லை . 


4 


பெறுதற்குரிய மாற்றுச் 


800 


800 


P 


A க / கு 
( A மீது மாற்றுச்சீட்டு 
எழுதுதல் ) 


7.90 
10 


2 


வங்கிக் க / கு பற்று 
வட்டக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( A ஏற்ற மாற்றுச் 
சீட்டை வட்டஞ் 
செய்தல் ) 


800 


800 


செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( A எழுதி இவர் ஏற்ற 
மாற்றுச் சீட்டிற்குப் 
பணம் செலுத்துதல் ) 


800 


283 


டுத்துக்காட்டு 14 

இரு சாராரின் பணவசதி கருதி ஆனந்த் என்பவர் 
அனில் மீது சனவரி 

1 ஆம் தாளன்று எழுதிய தேதியி 
விருந்து 2 மாத காலத்தில் செலுத்தத் தக்க மாற்றுச்சீட்டை 
ரு . 1.000 - க்கு எழுதினார் . ஆனந்த் அந்த மாற்றுச்சீட்டை 
ஆண்டுக்கு 6 % வீதம் வட்டஞ்செய்து , அவ்வாறு பெற்ற 
பணத்தில் பாதியை அனில் என்பவருக்கு அனுப்புகிறார் . 

அதே நாளில் அனில் என்பவர் ஆனந்த் மீது ரூ . 600- க்கு 
2 மாத மாற்றுச்சீட்டு எழுதுகிறார் . அதில் ஆனந்தின் 
ஏற்பைப் பெற்று , அதை ஆண்டுக்கு 6 % வீதம் வட்டஞ் 
செய்து . அதன் மூலம் பெற்ற தொகையில் பாதியை 
ஆனந்துக்கு அனுப்புகிறார் . மார்ச் 1 ஆம் நாளன்று அனில் 
-நொடித்துப் போகவே , 

அவருடைய 

சொத்திலிருந்து 
ரூபாய்க்கு 50 காசுகள் வீதம் ஏப்ரல் 15 ஆம் நாளன்று முதலா 
வதும் இறுதியாவதுமான பங்காதாயம் ( Dividend ) செலுத்தப் 
படுகிறது . 

தரப்பார் ஏடுகளிலும் குறிப்பேட்டுப் பதிவுகள் 
தருவதோடு , அவற்றில் தோன்றத்தக்க ஆள்சார் கணக்கு 
-களையும் ( Personal Accounts ) காட்டிடுக . 


1 


( 


284 


ஆனந்த் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


ப.எ. 


சன 1 


பெறுதற்குரிய மாற்றுச் 
சீட்டுக் க / கு பற்று 


ரூ . 
1,000 


1,000 


அனில் 


சுகு 


( அனில் மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 





990 
10 


- 


வங்கிக் ககு பற்று 
வட்டக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( அனில் ஏற்ற மாற்றுச் 
சீட்டை வட்டஞ் 
செய்தல் ) 


1,000 


1 


500 


495 . 

5 


அனில் க / கு பற்று 
ரொக்கக் ககு 
வட்டக் க / கு 
( வட்டஞ்செய்து பெற்ற 
தொகையில் பாதியை 
அனிலுக்கு அனுப்புதல் , 
வட்டத்தில் பாதியை 
அவர் ஏற்குமாறு 
செய்தல் ) 


( 


600 


600 


அனில் க / கு பற்று 
செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டு க / கு 
( அனில் எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றல் ) 


297 

3 


ரொக்கக் க / கு பற்று 
வட்டக் க / கு பற்று 
அனில் க / கு 
( அனில் வட்டஞ் செய்து 
பெற்ற தொகையில் 
பாதியை அவரிட 
மிருந்து பெறுதலும் , 
வட்டத்தில் பாதியை 
ஏற்றலும் ) 


| 


285 


. 


தேதி 


விவரம் 


பே . 
ப.எ. 


பற்றுத் வரவுத் 
தொகை 

தொகை 


1,000 


1.000 


மார்ச் 1 அனில் க / கு பற்று 

வங்கி க / கு 
( அனில் ஏற்ற மாற்றுச் 
சீட்டை அவர் அவ 
மதித்ததாகப் 
பாவித்துச் செய்யப் 
படும் பதிவு ) 


1 


1 


600 


செலுத்தற்குரிய 
மார்ச் 4 மாற்றுச்சீட்டுக் க / கு 

பற்று 
ரொக்கக் க / கு 
( இவர் ஏற்ற மாற்றுச் 
சீட்டிற்குப் பணம் 
செலுத்தல் ) 


600 


ஏப் 15 


400 


800 


ரொக்கக் க / கு 

பற்று 
வாராக் கடன் க / கு 

பற்று 
அனில் ககு 
( அனில் என்பவரிட 
மிருந்து வரவேண்டிய 
ரூ . 800 ல் ரூபாய்க்கு 
50 காசுகள் வீதம் 
பெற்றுக்கொண்டு , 
மீதியைப் போக் 

கெழுதுதல் ) 
குறிப்பைக் காண்க . 


* 


. 


1 


. 


286 


குறிப்பு : 


வரவேண்டிய 


தொகையைக் 


அனிலிடமிருந்து 
கணக்கிடல் 


- 


500 


அனில் ஏற்ற மாற்றுச்சீட்டு குறித்து 
அவரிடமிருந்து வரவேண்டிய 
தொகை 
அனில் எழுதிய மாற்றுச்சீட்டு குறித்து 
அவரிடமிருந்து வரவேண்டிய 
தொகை 


300 


800 " 


தை அனில் என்பவரின் பேரேட்டுக் கணக்கைத் 
தயாரித்தும் கண்டுபிடிக்கலாம் ( பின்வருவதைக் காண்க ) . 


அனில் கணக்கு 





தேதி 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


1 


ரூ . 


சன 


சன 

1 . 


ரொக்கக் 

ககு 


495 


1 பெறுதற் 


வட்டக் க / கு 


5 


குரிய 
மாற்றுச் 


சீட்டுககு 


1.000 


செலுத்தற் 
குரிய 
மாற்றுச் 
சீட்டுககு 


ரொக்கக் 

க / கு 


297 


வட்டக்காகு 


மார்ச் 


1 வங்கிக் க/ கு 1,000 


ஏப் 
15 | ரொக்கக் 


காகு 


வாராக் 
கடன் க / கு 


400 


1 


2.100 


2,100 


287 


1 


அனில் என்பவரின் ஏடுகள் 

குறிப்பேடு 


தேதி 


விவரம் 


பே . பற்றுத் வரவுத் 
ப.எ. தொகை தொகை 


1,000 


சன 1 ஆனந்த் க / கு பற்று 

செலுத்தற்குரிய 
மாற்றுச் சீட்டுக் க / கு 
( ஆனந்த் எழுதிய 
மாற்றுச்சீட்டை 
ஏற்றல் ) 


1.000 


. 


| 


: 


495 

5 


500 


ரொக்கக் க / கு பற்று 
வட்டக் க / கு பற்று 

ஆனந்த் ககு 
( ஆனந்த் வட்டஞ் 

செய்து பெற்ற 
தொகையில் பாதியை 
அவரிடமிருந்து 
பெறுதல் ) 


600 


பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக்குக் 

பற்று 
ஆனந்த் க / கு 
( ஆனந்த் மீது மாற்றுச் 
சீட்டு எழுதுதல் ) 


600 . 


594 

6 


வங்கிக் க / கு பற்று 
வட்டக் க / கு பற்று 
பெறுதற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் க / கு 
( ஆனந்த் ஏற்ற 
மாற்றுச்சீட்டை 
வட்டஞ் செய்தல் ) 


600 


1 


300 


. 


: 


297 " 


ஆனந்த் க / கு பற்று 
ரொக்கக் க / கு 
வட்டக் க / கு 
( வட்டஞ் செய்து 
பெற்ற தொகையில் 
பாதியை ஆனந்துக்கு 
அனுப்புதல் ) 


288 


தேதி 


விவரம் 


பே . 
ப.எ. 


பற்றுத் 

வரவுத் 
தொகை தொகை 


1,000 


1 


1.000 


* 


மார்ச் 

செலுத்தற்குரிய 
மாற்றுச்சீட்டுக் 
க / கு 

பற்று 
ஆனந்த் க / கு 
( ஆனந்த் எழுதி 
இவர் ஏற்ற 
மாற்றுச்சீட்டை 
இவரது நொடிப்பு 
நிலை காரணமாக 
அவமதித்ததாகப் 

பாவித்தல் ) 
ஏப் 15 ஆனந்த் க / கு பற்று 

ரொக்கக் க / கு 
பற்றாக்குறைக் க / கு 
( ஆனந்துக்குத் தர 
வேண்டிய ரூ .800 - ல் 
ரூபாய்க்கு 
50 காசுகள் தந்தது 
போக , வரவியலாத 
எஞ்சிய பகுதியைப் 
பற்றாக்குறைக் 
கணக்கிற்கு மாற்றல் ) 

ஆனந்த் க / கு 


800 


2400 


t : 


400 


. 


விவரம் 


தொகை தேதி 


விவரம் 


தொகை 


சன 1 


ரொக்கக் 


க / கு 


495 


வட்டக் 

ககு 


5 


பெறு 


: 


க / கு 


சன 1 செலுத் 

தற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுக்க / கு 1,000 
ரொக்கக் 

297 
வட்டக் 

3 
ஏப் 15 ரொக்கக் 

ககு 400 
பற்றாக் 
குறைக் 

க / கு 400 


தற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுக்க / கு 


* 


க / கு 


600 


மார்ச் 1 செலுத் 

தற்குரிய 
மாற்றுச் 
சீட்டுக்காகு 1,000 ) 


2,100 


2.100 


289 


1 


என 


வினாக்கள் 
2 ) ( 1 ) கோடிட்ட இடத்தை நிரப்புக : 

( அ ) மாற்றுச் சீட்டைச் சார்ந்த தரப்பார்ட் 

ஆவர் . 
( ஆ ) ஏற்புக்குப் பிறகு மாற்றுச் சீட்டின் எழுதப் 
பெறுநர் 

அதன் 
- 

அழைக்கப் 
படுசிறார் . 
இ ) தவணை மாற்றுச்சீட்டுகளுக்கு அனுமதிக்கப் 
படும் கருணை நாள்கள் ---- 

ஆகும் . 
( ii ) பின்வருவன ஒவ்வொன்றிற்கும் அ , ஆ , அல்லது 

இ எனக் குறிப்பிடுவதன் மூலம் அதன் சரியான 
விடையைச் சுட்டிக் காட்டுக : 
( 1 ) ஜவஹர் ஏற்ற மாற்றுச்சீட்டை இரமேஷ் என் 

பவர் நமக்கு மேலெழுதிக் கொடுத்துள்ள 
நிலையில் அது அவமதிக்கப்பட்டால் , நாம் 
பற்று வைக்க வேண்டிய கணக்கு 
( அ ) ஜவஹர் க / கு ( ஆ ) இரமேஷ் க / கு ( இ ) 

பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக் க / கு . ( ) 
{{ 2 ) 

1977 சனவரி 1 ஆம் நாள் எழுதப்பட்ட 
மூன்று 

மாற்றுச்சீட்டு செலுத்தற் 
குரியதாகும் நாள் 
( அ ) 1977 ஏப்ரல் 3 ( ஆ ) 1977 ஏப்ரல் 4 
( இ ) 1977 ஏப்ரல் 5 

( ) 


மாத 


- 


பின்வரும் 


7 


( 2 ) நாதன் என்பவர் மணி மீது ரூ .2,500 க்கு மாற்றுச் 
சீட்டு எழுத , அதை 

மணி ஏற்கிறார் . 
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த இருவரது ஏடுகளில் 
செய்ய வேண்டிய பதிவுகளைக் காட்டுக . 
( அ ) நாதன் அந்த மாற்றுச்சீட்டை அதன் செலுத் 

தற்குரிய நாள்வரை வைத்திருந்து அதற்குப் 

பணம் பெறுகிறார் . 
( ஆ) நாதன் அந்த மாற்றுச் சீட்டை அவரது வங்கி 

யரிடம் ரூ .2,400 க்கு வட்டஞ் செய்கிறார் : 
செலுத்தற்குரிய நாளன்று அது அவமதிக்கப் 

படுகிறது . 
க.ப .-- 19 


290 


( இ ) மகேஷ் என்பவருக்குத் தரவேண்டிய கடனைத் 

தீர்க்கும் வகையில் நாதன் அந்த மாற்றுச் 
சீட்டை மகேஷுக்கு மேலெழுதிக் கொடுக்க , 
அது 

செலுத்தற்குரிய ( முதிர்வு பெற்ற 
நாளன்று செலுத்தப் படுகிறது . 
( ஈ ) நாதன் அந்த மாற்றுச்சீட்டை அவரது வங்கி 

யரிடம் வசூலிக்கும் பொருட்டு அனுப்ப .. 

வங்கி அதை உரிய நாளன்று வசூலிக்கிறது . 
ரூ . 800 க்கு லால் என்பவர் எழுதிய மாற்றுச்சீட்டை 
கிஷோர் என்பவர் ஏற்றுவிட்டு , உரிய நாளன்று அதற் 
குப் பணம் செலுத்தவியலாத நிலையில் இருக்கிறார் . 
அப்பொழுது அவர் லால் 

என்பவரை 

ரொக்கமாக 
ரூ .400 ஐப் பெற்றுக் கொண்டு அந்த மாற்றுச் சீட்டை 
இரத்து செய்யுமாறும் , மீதித் தொகைக்கும் ரூ .10 
வட்டிக்குமாகப் புதிய மாற்றுச் சீட்டு ஒன்றை எழுதிக் 
கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்கிறார் . லால் அதற்கு 
உடன்படுகிறார் . உரிய நாளன்று இப் புதிய மாற்றுச் 
சீட்டுச் செலுத்தப்படுகிறது . 

கிஷோர் . லால் என்பவர்களது ஏடுகளில் வற் 
றிற்குரிய பதிவுகளைச் செய்க . 
( A ) 1975 செப்டம்பா 1 ஆம் நாளன்று பிரகாஷ் என்பவர் 

பிரதாப் என்பவருக்கு ரூ.8,000 க்குச் சரக்கு விற் 
றார் . அதற்காக அவர் அத் தொகைக்கு பிரதாப் மீது , 
எழுதிய தேதியிலிருந்து மாதத்தில் 

செலுத்தத் 
தக்க மாற்றுச்சீட்டு எழுதினார் . பிர தாப்பின் ஏற்பைப் 
பெற்று , பிரகாஷ் அதை ஆண்டுக்கு 5 % வீதம் 
வட்டஞ் செய்தார் . செலுத்தற்குரிய நாளில் அது " 
( மாற்றுச்சீட்டு ) அவமதிக்கப்பட்டதன் 
அதைச் சமர்ப்பித்த வங்கியர் குறிக்கைக் கட்டண 
ரூ . 50 செலுத்தினார் . 

பிரதாப் 

என்பவர் 
குறிக்கைக்கட்டணம் , வட்டி ஆகியவையும் சேர்ந்த 
மொத்தத் தொகையான ரூ .8,150 க்கு ( பிரகாஷ் என்ப 
வரால் ) எழுதப்பட்ட புதிய 2 மாத மாற்றுச் சீட்டை 
1975 திசம்பர் 5 ஆம் நாளன்று ஏற்றார் . இந்த 
மாற்றுச் சீட்டு உரிய நாளில் செலுத்தப்பட்டது . 

பிரகாஷ் , பிரதாப் என்பவர்களது ஏடுகளில் இவற் 
றிற்குரிய பதிவுகளைச் செய்க . 


3 


காரணமாக, 


மாக 


ப 


291 


( 51 A என்பவர் B என்பவருக்கு ரூ . 500 க்குச் சரக்கு 

விற்று . அத்தொகைக்கு B மீது மாற்றுச்சீட்டு எழுதி 
னார் . B அதை ஏற்று A என்பவருக்குத் திருப்பி 
யனுப்பினார் . A என்பவர் அதை அவர் 

C என்ப 
வருக்குத் தரவேண்டிய கடனைத் தீர்க்கும் பொருட்டு 
C என்பவருக்கு மேலெழுதிக் கொடுத்தார் . C என் 
பவர் அதை அவரது வங்கியரிடம் ரூ .490 க்கு வட்டஞ் 
செய்தார் . 
பின்வரும் 

சூழ்நிலைகளில் இவற்றிற்கு A , B , C 
என்போரது ஏடுகளில் செய்யத் தக்க பதிவுகளைக் 
காண்பிக்க : 
( அ ) அந்த மாற்றுச்சீட்டு உரிய நாளில் செலுத்தப் 

படுகிறது . 
( ஆ ) அந்த மாற்றுச்சீட்டு உரிய நாளில் அவமதிக்கப் 

படுவதன் காரணமாக A என்பவர் அதற்குப் 
பணம் செலுத்துகிறார் . 


( 6 ) 1977 

மார்ச் 1 ஆம் நாளன்று குமார் என்பவர் . 
அப்துல் என்பவருக்கு ரூ . 2,000 க்குச் சரக்கு விற்று . 
அவர் மீது அத் தொகைக்கு 2 மாதத்திற்கு மாற்றுச் 
சீட்டு எழுதுகிறார் . அப்துல் அதை ஏற்று , குமாருக் 
குத் திருப்பியனுப்புகிறார் . குமார் அதை வங்கியிடம் 
ஆண்டுக்கு 

6 % வீதம் வட்டஞ் செய்கிறார் . 
அப்துல் நொடித்துப்போவதன் காரணமாக , 

உரிய 
நாளன்று அம் மாற்றுச்சீட்டு அவமதிக்கப்படுகிறது , 
வங்கி அப்பொழுது குறிக்கைக் கட்டணமாக ரூ . 
செலுத்துகிறது . 1977 மே 15 ஆம் நாளன்று குமார் 
என்பவர் முதலாவதும் இறுதியானதுமாக ரூபாய்க்கு 
10 காசுகள் வீதம் பங்காதாயம் பெறுகிறார் . 

குமார் , அப்துல் என்போரின் ஏடுகளில் தோன்றத் 
தக்க குறிப்பேட்டுப் பதிவுகள் தருக . 


ரூ . 10 


( 7) 1976 


3 


செப்டம்பர் 15 ஆம் நாளன்று X என்பவர் 
Y என்பவருக்கு ரூ .1,000 க்குச் சரக்குகளை 5 % வியா 
பார ( வாணிக ) வட்டத்திற்கு 

விற்றார் . 

உரிய 
தொகைக்கு அவர் 

கு அவர் Y மீது மாற்றுச் சீட்டு எழுதி , 
அதை வங்கியிடம் 

ரூ . 925 க்கு வட்டஞ்செய்தார் . 
உரிய 

நாளன்று அந்த மாற்றுச்சீட்டு அவமதிக்கப் 

* என்பவர் வட்டஞ் செய்த வங்கிக்குப் 


பட்டது . 


3 


292 


அசோக் 


பணம் செலுத்தி விட்டு , ஒரு மாத வட்டிக்குமாகச் 
சேர்த்து மொத்தம் ரூ .975 க்கு Y மீது புதிய மாற்றுச் 
சீட்டு எழுதினார் . உரிய 

நாளுக்கு முன்னதாக 
இப்புதிய மாற்றுச்சீட்டு ஐந்து ரூபாய் தள்ளுபடிக்கு. 
[ Rebate ) ஓய்வுபடுத்தப் பட்டது . 

X. Y என்போரது ஏடுகளில் குறிப்பேட்டுப் பதிவுகள் 
செய்து , X என்பவரின் 

ஏடுகளில் 

தோன்றும் 
Y என்பவரின் கணக்கைக் காட்டுக . 
( 8 ) சனவரி 1 ஆம் நாளன்று இரகு என்பவர் அசோக் என் 
பவருக்கு ரூ .9.000 க்குச் சரக்கு 

. விற்று , அந்தக் 
கணக்கைத் தீர்க்கப்பெறும் முகத்தான் ஒவ்வொன்றும் 
ரூ .3,000 என மூன்று மாற்றுச்சீட்டுகளை 
மீது எழுதினார் . அந்த மாற்றுச் சீட்டுகள் முறையே 
2 மாதம் , 3 மாதம் . 4 மாதம் , கழித்துச் செலுத்தத் 
தக்கவை . முதலாவது மாற்றுச்சீட்டை அவர் ( இரகு ) 
60 ரூபாய் வட்டத்திற்கு வட்டஞ்செய்தார் . 

ஏனைய மாற்றுச் சீட்டுகளை அவரிடமே வைத்திருந் 
தார் . முதிர்வு நாளில் ( உரிய நாளில் ) முதலிரண்டு 
மாற்றுச் சீட்டுகள் செலுத்தப்பட்டன . மூன்றாவது 
மாற்றுச்சீட்டு செலுத்த உரியதான பொழுது , தன்னால் 
செலுத்த வியலாத நிலையில் அசோக் என்பவர் 
இரகுவை அணுகி அந்த மாற்றுச்சீட்டை இரத்து செய்து 
விட்டு , வட்டியாக , ரூபாய் 40 ரொக்கம் பெற்றுக் 
கொண்டு , உரிய தொகைக்குப் புதியதாக ஒரு மாத 
மாற்றுச்சீட்டு வரையுமாறு கேட்டுக் கொண்டார் . 
இரகு இதற்கு உடன்பட்டுப் புதிய மாற்றுச்சீட்டு எழு 
தினார் . 
இரகு . அசோக் என்போரது ஏடுகளில் 

செய்ய 
வேண்டிய குறிப்பேட்டுப் பதிவுகள் தருக . 
( 9 ) இரு சாராரது பணவசதி கருதி , A என்பவர் B என் 

பவர் மீது ரூ .1,000 க்கு மூன்று மாத மாற்றுச் சீட்டு 
எழுதுகிறார் . அதில் B என்பவரது ஏற்பைப் பெற்று 
A அதை ஆண்டுக்கு 4 % வீதம் அவரது வங்கியரிடம் 
வட்டஞ்செய்து பெற்ற பணத்தில் பாதியை 

பாதியை B என் 
பவருக்கு அனுப்புகிறார் . மாற்றுச்சீட்டின் உரிய 
நாளுக்கும் முன்னதாக A என்பவர் B க்கு ரூ .500 
அனுப்புகிறார் . 

உரிய நாளில் B அந்த மாற்றுச்சீட் 
டுக்குப் பணம் செலுத்துகிறார் . 
இரு தரப்பார் ஏடுகளிலும் குறிப்பேட்டுப் பதிவுகள் 


293 


மாத 


( 10 ) 1969 அக்டோபர் 1 ஆம் நாள் A என்பவர் B மீது 

ரூ.700 க்கு இரண்டு மாத மாற்றுச்சீட்டு எழுதி 
னார் . 

அவ்வாறே அதே தேதியில் B என்பவரும் 
A மீது அதே தொகைக்கு 2 

மாற்றுச் சீட்டு 
எழுதினார் . இந்த இரு மாற்றுச் சீட்டுகளும் வட்டஞ் 
செய்யப்பட்டன . ஒவ்வொன்றிற்கும் அந்தந்த 
வங்கி விதித்த வட்டம் ரூ .8 ஆகும் . உரிய நாளில் 
அவற்றின் ஏற்குநர் , அவரவர் ஏற்ற மாற்றுச் சீட் 
டுக்குப் பணம் செலுத்தினர் . 

இரு தரப்பார் ஏடுகளிலும் குறிப்பேட்டுப் பதிவுகள் 
தருக . 


( 11 ) 


1963 மார்ச் 1 ஆம் நாளன்று . ஜேம்ஸ் என்பவர் 
ஜான் என்பவர்மீது ரூ .3,000 க்கு மூன்று மாத மாற் 
றுச்சீட்டு எழுதி , அதை ரூ .2,950 க்கு வட்டஞ்செய்து 
பெற்ற பணத்தில் பாதியை ஜானுக்கு அனுப்பினார் . 
அதே நாளில் ஜான் என்பவரும் ஜேம்ஸ் மீது 
ரூ . 2,000 க்கு மூன்று மாத மாற்றுச்சீட்டு எழுதி . 
அதை ரூ .1,970 க்கு வட்டஞ் செய்து , பெற்ற பணத் 
தில் பாதியை ஜேம்ஸ்க்கு அனுப்பினார் . உரிய நாளில் 
ஜேம்ஸ் அவர் ஏற்ற மாற்றுச்சீட்டுக்குப் பணம் 
செலுத்திவிட்டார் . ஆனால் நொடித்துப்போனதன் 

ஜான் அவர் ஏற்ற மாற்றுச் சீட்டுக்குப் 
பணம் செலுத்த இயலவில்லை . ஜான் என்பவரின் 
சொத்திலிருந்து 

முதலாவதும் இறுதியானதுமான 
பங்காதாயமாக ரூபாய்க்கு 50 காசுகள் வீதம் ஜேம்ஸ் 
பெற்றார் . 

இரு தரப்பார் ஏடுகளிலும் குறிப்பேட்டுப் பதிவுகள் 
தந்து , ஜேம்ஸ் என்பவரின் ஏடுகளில் தோன்றத்தக்க 
ஜான் என்பவரின் கணக்கைக் காட்டுக . 


காரணமாக 


எவ்வளவு 


கவனமாக 


அத்தியாயம் 17 

பிழை திருத்தம் 
இந்த அத்தியாயத்தில் பிழை என்னும் சொல் கணக்கு 
ஏடுகளை எழுதும் பொழுது ஏற்படத்தக்க பிழைகளைக் 
குறிக்கும் . 

நாம் வாணிக நட 
வடிக்கைகளைக் கணக்கு ஏடுகளில் பதிவு செய்தாலும் , பிழை 
கள் ஏற்படுவதை நாம் முற்றும் தவிர்க்க வியலாது - காரணம் 
மனிதன் செய்யும் செயலிலே , பிழைகள் புகுவது இயல்பு . 
மூலப் பதிவேடுகள் ( Books of Original Entry ) எனச் சொல்லப் 
படும் துணைப் பதிவேடுகளில் ( Subsidiary Books ) பதிவு 
செய்யும் தொடக்க நிலையிலேயே பிழைகள் ஏற்படலாம் 
அல்லது அவற்றிலிருந்து பேரேடுகளுக்கு எடுத்தெழுதும் 
நிலையிலும் பிழைகள் புகலாம் , அல்லது இருப்பாய்வைத் 
தயாரிக்கும் நிலையிலும் பிழைகள் செய்யப்படலாம் . பிழை 
களின் தன்மைக்கேற்ப அவை இருப்பாய்வின் சமன்பாட்டைப் 
பாதிக்கலாம் , சில பிழைகள் கணக்குப் பதிவியலைச் சார்ந்த 
அடிப்படைத் தத்துவங்களை மீறுவதாக 

அமையலாம் . 
எல்லாப் பிழைகளுமே பேரேட்டுக் கணக்குகளைப் பிழை 
படச் செய்யும் இயல்புடையவை . 

பிழை வகைகள் 
கணக்குப் பதிவேடுகளில் ஏற்படும் பிழைகளை 
வேறு அடிப்படைகளில் பாகுபாடு செய்யலாம் . ஓர் அடிப் 
படை , பிழைகளின் இயல்பைக் கொண்டு அவற்றைப் பாகுபாடு 
செய்தல் , மற்றோர் அடிப்படை , பிழைகளின் விளைவைக் 
கொண்டு அவற்றைப் பாகுபாடு செய்யலாம் . 
இயல்பு அடிப்படையில் பிழைகளைப் பாகுபடுத்தல் 

பிழைகளின் இயல்பு அடிப்படையில் அவற்றை இவ் 
வாறு பாகுப்படுத்தலாம் . 
( அ ) விடு பிழைகள் ( Errors of Omission ) 
வாணிக நடவடிக்கைகளைப் 

பதிவு 

செய்யாமல் 
அறவே விட்டுவிடுவது அதாவது முழுவிடு பிழை- ( Complete 
Omission ) அவற்றின் ஓர் அம்சத்தைப் பதிவு செய்துவிட்டு 
மறு அம்சத்தைப் பதிவு செய்யாமல் விட்டு விடுவது ( பகுதி - 
விடு பிழை - Partial Omission ) ; ஒரு கணக்கின் இருப்பை 


295 


அறவே 


மாறாக , 


இருப்பாய்வில் சேர்க்காமல் விட்டுவிடுவது 

( பகுதி - விடு 
பிழை ) ஆகியவை இந்த வகையைச் சாரும் . 

அழகு என்பவருக்கு ரூ . 5,000 க்குச் சரக்கு விற்கப் 
பட்டது என்னும் நடவடிக்கையை விற்பனை ஏட்டில் 
( Sales Book ) பதிவு செய்யாமல் 

விடுபடுவதை 
முழு - விடு பிழைக்கு எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 

அந்த நடவடிக்கையை விற்பனை ஏட்டில் 
பதிவு செய்து விட்டு அழகு என்பவரின் பேரேட்டுக் கணக்கில் 
யற்று வைக்காமல் விட்டுவிடுவது பகுதி - விடு பிழையாகும் . 

முழு - விடு பிழைகள் இருப்பாய்வைப் பாதிக்கமாட்டம் . 
எனவே இருப்பாய்வு இப் பிழைகளை 

வெளிப்படுத்தாது 
பகுதி - விடு பிழைகள் இருப்பாய்வைப் பாதிப்பவை ; எனவே 
இருப்பாய்வு இவற்றை வெளிப்படுத்தும் ( Disclose ) . 

( ஆ ) செய் பிழைகள் : ( Errors of Commission ) : கணக்கு , 
ஏடுகளில் நடவடிக்கைகளைப் பதியும் பொழுதோ , எடுத் 
தழுதும் 

பொழுதோ , கணக்குகளை இருப்புக் கட்டும் 
பொழுதோ செய்யப்படும் பிழைகளைச் செய் பிழை எனக் 
கூறுகிறோம் . பின்வருவன செய் பிழைகளாம் : 

( i ) தவறான துணைப் பதிவேட்டில் பதிதல் : விற்பனை 
ஏட்டில் பதிய வேண்டியதைக் கொள்முதல் திருப்ப ஏட்டில் 
{ Purchase Returns Book ) பதிவதை ஈண்டு எடுத்துக் காட்டாகக் 
கூறலாம் . இப் பிழைகள் இருப்பாய்வைப் பாதிக்கமாட்டா . 
எனவே இருப்பாய்வு இவற்றை வெளிப்படுத்தாது . 

( ii ) தக்க துணைப் பதிவேட்டில் தவறாகப் பதிதல் 
அன்பு என்பவருக்கு ரூ .1,000 க்குச் சரக்கு விற்றதை 
விற்பனை ஏட்டில் பண்பு என்பவருக்கு விற்கப்பட்டதாகப் 
பதிதல் . அதே நடவடிக்கையை அன்பு பெயரிலேயே ரூ .100 க்கு 
விற்றதாக அந்த ஏட்டில் பதிதலும் இத்தகைய பிழைக்கு 
மற்றொரு எடுத்துக்காட்டாகும் . இவை இருப்பாய்வைப் 
பாதிக்கமாட்டா . எனவே இருப்பாய்வு இவற்றை வெளிய 
படுத்தாது . 

( iii ) தவறான கணக்கில் எடுத்தெழுதுதல் : ( Posting to 
Wrong Account ) துணைப் பதிவேடுகளிலிருந்து நடவடிக்கை 
களுக்குரிய பதிவை எடுத்தெழுதும் பொழுது ஒரு கணக்கிற்கு 
உடனடியாக எடுத்தெழுதவேண்டும் ; மறு கணக்கிற்கு ஒல் 
வொரு மாத இறுதியிலும் அந்த மாத மொத்தத் தொகையைக் 
கொண்டு எடுத்தெழுத வேண்டும் எனத் தொடக்க அத்தியா 


296 


துணைப் 


யங்களில் கண்டோம் . இவ்வாறு எடுத்தெழுதும் பொழுது 
தவறான கணக்கில் எடுத்தெழுதி விடுதல் செய் பிழையாகும் ... 

எடுத்துக்காட்டாக அறிவு என்பவரிடமிருந்து ரூ . 6.000 
க்குச் சரக்கு கொள்முதல் செய்த நடவடிக்கை குறித்து . கொள் " 
மூதல் ஏட்டிலிருந்து அறிவு என்பவரின் கணக்கில் 

எடுத் 
தெழுதுவதற்கு ( வரவுவைப்பதற்கு மாறாக . அமுதம் 
என்பவரின் கணக்கில் எடுத்தெழுதுதல் ( வரவு வைத்தல் ) 
இந்த வகையைச் சார்ந்த பிழையாகும் . 

தவறான கணக்கிற்கு எடுத்தெழுதப்பட்ட பிழை எனச் 
சொல்லும்பொழுது எடுத்தெழுதப்பட்ட கணக்கு தான் 
தவறானதேயொழிய மற்றவையெல்லாம் ( அதாவது கணக்கின் 
வாருங்கு - Side - . தொகை ஏனையவை ) சரியாகச் செய்யப் 
பட்டன எனக்கொள்ள வேண்டும் . இப் பிழைகளும் இருப் 
பாய்வைப் பாதிக்க மாட்டா . எனவே இருப்பாய்வு இவற்றை 
வெளிப்படுத்தாது 

( iv ) (சரியான ) கணக்கின் தவறான பகுதியில் ( மருங்கில் , 
எடுத்தெழுதுதல் : ( Posting to the Wrong Side of an account ) : 

பதிவேடுகளிலிருந்து பேரேட்டுக் கணக்குகளில் - 
எடுத்தெழுதும்பொழுது அக்கணக்குகளின் சரியான மருங்கு . 
களில் ( பகுதிகளில் ) ( Side i ... , Debit side , Credit side ) 
எழுதாமல் , தவறான மருங்குகளில் ( பகுதிகளில் ) எடுத்தெழுது 
வதால் எழும் பிழைகளா கும் இவை . 

எடுத்துக்காட்டாக . நாம் இராம் என்பவரிடமிருந்து 
கொள்முதல் 

செய்த சரக்குகளில் ரூ .500 பெறுமானமுள்ள 
ஒரு பகுதியைத் திருப்பியனுப்புங்கால் . அதைக் கொள்முதல் 
திருப்ப ஏடு ( Purchase Returns Book) என்னும் துணை 
யேட்டில் பதிகிறோம் . அங்கிருந்து ஆள்சார் பேரேட்டிலுள்ள 
இராம் கணக்கின் பற்றுப் பகுதியில் ( மருங்கில் ) எடுத்தெழுத 
வேண்டும் ( அதாவது அக்கணக்கில் பற்று வைக்க வேண்டும் ; 
மாறாக அக் கணக்கின் வரவு மருங்கில் ( பகுதியில் ) எடுத் 
தெழுதும் பொழுது இப் பிழை எற்படுகிறது . இத்தகைய 
பிழைகள் இருப்பாய்வைப் பாதிப்பவை . எனவே இருப்பாய்வு 
இவற்றை வெளிப்படுத்தும் . 

( v ) தவறான தொகையை எடுத்தெழுதுதல் : ( Posting of 
Wrong Amount ) : சரியான கணக்கின் சரியான மருங்கில் 
( பகுதியில் ) எடுத்தெழுதும் பொழுது தொகையைத் தவறாக 
வழுதி விடுவதை இப் பிழை குறிக்கிறது . நமது வாடிக்கை . 
யரான இராவணன் என்பவரிடமிருந்து விற்பனைத் திருப்பா 


297 


களை 


மாக ரூ .300 மதிப்புள்ள சரக்குகளைப் பெறும் பொழுது . 
அதை விற்பனைத் திருப்ப ஏட்டில் பதிந்து விட்டு அங்கிருந்து 
ஆள்சார் பேரேட்டிலுள்ள இராவணன் கணக்கில் ரூ .300 ஐ 
வரவுவைக்க வேண்டும் . 
வேண்டும் . ரூ .300 

ரூ .300 என எழுதாமல் ரூ.30 
என அங்கு எழுதுவதால் ஏற்படும் பிழையை இங்கு எடுத்துக் 
காட்டாகக் கூறலாம் . இத்தகைய பிழைகள் இருப்பாய்வைப் 
பாதிப்பவை . எனவே இருப்பாய்வு இப் பிழைகளை வெளிப் 
படுத்தும் . 

( vi ) தவறான கூட்டுப்புள்ளி ( Wrong Casting ) : மாதந் 
தோறும் துணை ஏடுகளிலிருந்து அவ்வவற்றின் மொத்தத் 
தொகைகள் உரிய பேரேட்டுக் கணக்குகளில் எடுத்தெழுதப் 
படுவது நாம் அறிந்ததே . அது போலவே பேரேட்டுக் கணக்கு 

இருப்புக் கட்டும் பொழுது ( Balancing ) , அவற்றின் 
பற்று , வரவு மருங்குகளின் ( பகுதிகளின் ) மொத்தங்களைக் 
கண்டு பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது ; இந்த மொத் 
தங்கள் தவறானவையாக இருப்பின் , அக் கணக்குகளின் 

ருப்புகளும் தவறானவையாக ஆகிவிடுகின்றன . ஆக கூட்டுப் 
புள்ளிகளில் ஏற்படும் தவறுகள் , உரிய கணக்குகளைப் பிழை 
படச்செய்து விடுகின்றன . இப்பிழைகள் இருப்பாய்வைப் 
பாதிப்பவை . எனவே இருப்பாய்வு 

இவற்றை வெளிப் 
படுத்தும் . 

( vii ) மொத்தங்களைத் தூக்கி யெழுதும் பொழுது தவறுகள் 
ஏற்படுதல் ( Wrong Carry - forward ) : கணக்கு ஏடுகளில் ஒரு 
பக்கத்தின் மொத்தத்தை அடுத்த பக்கத்திற்குத் தூக்கி 
யெழுதும் பொழுது ஏற்படும் தவறுகளை இது குறிக்கிறது . 
இப் பிழைகளும் இருப்பாய்வைப் . பாதிப்பவை .. எனவே 
இவற்றை இருப்பாய்வு வெளிப்படுத்தும் . 

( இ ) விதிப்பிழைகள் ( Errors of Principle ) : வருவாயினச் 
செலவுகளை ( Revenue Expenditure ) முதலினச் செலவுகளாகப் 
( Capital Expenditure) பதிவு செய்வது , முதலினச் செலவுகளை 
வருவாயினச் செலவுகளாகப் பதிவு செய்வது , முதலின வரவு 
களை ( Capital Receipts ) வருவாயின வரவுகளாகப் 

பதிவு 
செய்வது , வருவாயின வரவுகளை 

வரவுகளாகப் 
பதிவு செய்வது ஆகியவை விதிப் பிழைகளாம் . 

வாங்கிய அறைகலனைக் கொள்முதல் கணக்கில் பற்று 
வைப்பது , இயந்திரங்களை விற்கும் பொழுது விற்பனைக் 
கணக்கில் வரவு வைப்பது போன்றவை விதிப் பிழைகளுக்கு 
எடுத்துக் காட்டுகள் ஆகும் . 


முதலின 


298 


சில 


விதிப் பிழைகள் இருப்பாய்வைப் பாதிக்கமாட்டா . 
எனவே இருப்பாய்வு இவற்றை வெளிப்படுத்தாது . ஆயினும் 
அவை இலாப நட்டக் கணக்கையும் இருப்புநிலைக் குறிப்பை 
யும் பழுதுபடச் செய்யும் . 
நமது 

பணியாளருக்குச் செலுத்திய சம்பளத்தை 
அவருடைய கணக்கில் 

பற்று வைப்பது , உரிமையரின் 
எடுப்புகளைச் ( Drawing ) செலவுகளாகக் காண்பிப்பது , இயந் 
திரங்களை நிறுவுவதற்குச் (Installation ) செலுத்திய 
கூலியைக் கூலிக் கணக்கில் பற்றுவைப்பது ஆகியவும் விதிப் 
பிழைகளாம் . 

( ஈ ) ஈடுசெய் பிழைகள் ( Compensating Errors ) : 
பிழைகள் ஒன்றுக்கொன்று செய்வனவாக அமையும் 
நிலையில் அவற்றை ஈடுசெய் பிழைகள் என அழைக்கிறோம் . 

எடுத்துக்காட்டாக , எடுத்தெழுதுதலில் நேர்ந்த தவறுகள் 
காரணமாக , விற்பனைக் கணக்கில் ரூ .500 மிகு - வரவாகவும் 
( Excess Credit ), அன்பு , அருள் என்போரது கணக்குகளில் 
முறையே ரூ .350 , ரூ .150 மிகு- பற்றாகவும் ஏற்பட்டுள்ள 
நிலையில் , ஒரு மிகு - வரவை இரு மிகு- பற்றுகள் ஈடு செய் 
கின்றன. இந்த 

மூன்று 

பிழைகளையும் மொத்தமாகச் 
சொல்லும்பொழுது ஈடுசெய் பிழைகள் என்கிறோம் . 

இவை போலவே , ஒரு மிகு - வரவுப் பிழையை ஒரு அல்லது 
இரு குறை - வரவு ( Short Credit ) பிழைகள் ஈடு செய்யலாம் . 
அவ்வாறே ஒரு மிகு - பற்றுப் பிழையை , ஒரு அல்லது இரு 
குறை - பற்றுப் பிழைகள் ஈடு செய்வனவாக 

அமையலாம் . 
ஈடு செய் பிழைகள் இருப்பாய்வைப் பாதிப்பதில்லை . எனவே 
இருப்பாய்வு இப் பிழைகளை வெளிப்படுத்துவதில்லை . 
குறிப்பு : விதிப் பிழைகளும் ஈடு செய் பிழைகளும் 

செய் பிழைகள் எனும் பெரும் பிரிவைச் 

சார்ந்தனவையே . 
விளைவு அடிப்படையில் பிழைகளைப் பாகுபடுத்தல் 

பிழைகளினால் ஏற்படும் விளைவுகளைத் கொண்டு 
பார்த்தால் அவற்றை மேலும் இரு வேறு விதமாகப் 
பாகுபாடு செய்யலாம் . 
விளைவு அடிப்படையில் முதலாவது பாகுபாடு 

விளைவுகளை அடிப்படையாகக் கொண்டு , ( i ) இருப் 
பாய்வைப் பாதிக்கும் பிழைகள் ( ii ) இருப்பாய்வைப் பாதிக் 
காப் பிழைகள் எனப் பாகுபாடு செய்யலாம் . 


299 


இயல்பு அடிப்படையில் முன்னர் பிழைகளைப் பாகு 
படுத்தும் பொழுதே , ஒவ்வொரு வகைப் பிழையைப் பற் 
றிக் கூறும் பொழுதும் அது இருப்பாய்வைப் பாதிக்குமா , 
பாதிக்காதா எனச் சொல்லப்பட்டிருக்கிறது . அவற்றைத் 
தொகுத்தால் , இருப்பாய்வைப் பாதிக்கும் பிழைகள் , இருப் 
யாய்வைப் பாதிக்காத பிழைகள் இவற்றைத் தனித்தனியே 
பெறலாம் . 


t 


-விளைவு அடிப்படையின் இரண்டாவது பாகுபாடு 

விளைவு அடிப்படையில் பிழைகளை வேறு விதமாக 
வும் பாகுபாடு செய்யலாம் . 

ஒரு கணக்கைப் 

பாதிக்கும் 
பிழைகள் , இரு கணக்குகளைப் பாதிக்கும் பிழைகள் என் 

அப்பாகுபாடு . சில பிழைகள் ஒவ்வொன்றும் ஒரு 
கணக்கையே பாதிப்பவையாக இருக்கும் . மாறாக , வேறு 
சில பிழைகள் ஒவ்வொன்றும் இரு கணக்குகளைப் பாதிப் 
பவையாக அமைந்திருக்கும் . 


பதே 


ஒரு கணக்கைப் பாதிக்கும் பிழைகளாவன : 
( அ ) பகுதி - விடு பிழை ஒரு நடவடிக்கையின் ஓர் அம் 
சத்தை ஒரு 

கணக்கில் எடுத்தெழுதிவிட்டு , மறு 
அம்சத்தை மற்றோர் கணக்கில் எடுத்தெழுதாமல் 
விட்டுவிடுதல் , அதுபோலவே பேரேடுகளிலிருந்து 
ஒரு கணக்கின் 

இருப்பை இருப்பாய்வில் 
சேர்க்காமல் விட்டுவிடுதலும் பகுதி - விடு பிழை 
யாகும் . 
கணக்கின் தவறான மருங்கில் ( பகுதியில் ) எடுத் 
தெழுதுதல் . 


( இ ) தவறான தொகையை எடுத்தெழுதுதல் . 


( ஈ ) 


பகுதியில் 


தவறான தொகையைத் தவறான 
எடுத்தெழுதுதல் , 


( உ ) 


தவறான கூட்டுப்புள்ளி . 


( ஊ ) மொத்தங்களைத் துாக்கியெழுதும் பொழுது ஏற் 

படும் தவறுகள் . 


} 


300 


இரு அல்லது அதற்கு மேற்பட்ட கணக்குகளைப் 
பாதிக்கும் பிழைகளாவன : 

( i ) முழு - விடு பிழை 
( ii ) தவறான துணைப் பதிவேட்டில் பதிதல் 
( iii ) தக்க துணைப் பதிவேட்டில் தவறாகப் பதிதல் 
( iv ) தவறான கணக்கில் எடுத்தெழுதுதல் 
( v ) விதிப் பிழைகள் 
( vi ) ஈடுசெய் பிழைகள் 

இந்த இரு வகையான பிழைகளை எவ்வாறு திருத்து 
வது எனப் பின்னர் காணும் பொழுது , தக்க எடுத்துக்காட்டு 
களுடன் - இப் பிழைகளைப் பற்றித் தெளிவாக அறிவோம் . 


> 


பிழைகளைத் திருத்துதல் 

பிழைகளை இரு வழிகளில் திருத்தலாம் . அவையாவன : 

(i ) பிழையான பதிவுகளை அடித்தல் அல்லது அழித்து 
விடுதல் : பிழையான பதிவுகளை பேனாகொண்டு அடித்து 
விட்டு அல்லது ரப்பர் கொண்டு அழித்துவிட்டு . அங்கு சரி 
யான பதிவுகளைச் செய்வதை இது குறிக்கும் . ஆனால் இது 
வரவேற்கத்தக்க வழியல்ல . இது மோசடிகளுக்கு டம் 
கொடுப்பதோடல்லாமல் , மற்றவர்கள் நமது 

ஏடுகளைப் 
பற்றி ஐயப்பாடு கொள்வதற்கும் வழி ஏற்படுத்திவிடும் . 
மேலும் , ஒரு பிழையைத் திருத்துவதற்குப் பல இடங்களில் 

. 
அடிக்க வேண்டுவதாக இருப்பதால் , இது ஏடுகளின் அழகைக் 
கெடுத்துவிடும் . எனவே இது விரும்பத்தக்க வழியல்ல . 

(ii ) தக்க திருத்தப் பதிவுகளைச் செய்து , பிழைகளை 
நீக்குதல் : பிழைகளைத் திருத்துவதற்கு இதுவே சிறந்த 
முறையாகும் . அனைத்து வகையான பிழைகளையும் இந்த 
முறையில் திருத்தலாம் . 

முறையில் அமையும் 
பிழை திருத்தப் பதிவு , குறிப்பேட்டுப் பதிவாகவும் இருக் 
கலாம் அல்லது விளக்கக் குறிப்பாகவும் ( Explanatory Note ) 
இருக்கலாம் . இரு கணக்கைப் பாதிக்கும் பிழைகள் குறிப் 
பேட்டுப் பதிவு 

திருத்தப்படும் . 

மாறாக , 
கணக்கைப் பாதிக்கும் பிழைகள் விளக்கக் குறிப்பு மூலம் 
திருத்தப்படும் . ஆனால் 

ஏடுகளில் 

அனாமத்துக் கணக்கு 
தோன்றும் நிலையில் , இப் பிழைகளும் குறிப்பேட்டுப் பதிவு 
மூலமாகவே திருத்தப்படும் . 


மூலம் 


301 


பிழை திருத்தப் பதிவின் அடிப்படை நோக்கம் விட்டுப் 
போன பதிவை அல்லது சரியான பதிவை இப்பொழுது 
செய்தலும் , தவறான பதிவுக்கு நேர்மாறான பதிவைச் 
செய்து அதை இரத்து செய்தலுமாகும் . 


பிழை திருத்தம் குறித்த செய்முறை 

பிழையைத் திருத்துவதற்குச் செய்யவேண்டுவன 
மூன்று : 
( அ ) கொடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைக்குச் 

சரியான 
பதிவு யாது என்பதை மனத்திற் கொள்க . 
( ஆ ) அந்த நடவடிக்கை எவ்வாறு பிழையாகப் பதிவு 

செய்யப்பட்டுள்ளது என்பதை உணர்க . 


( இ ) பிழையான பதிவைக் களைந்து . சரியான பதிவைக் 

கொண்டுவருவதற்கு என்ன செய்யவேண்டும் என் 
பதைக் கண்டுபிடி . இதுவே பிழை திருத்தப் பதி 
வாகும் . 


ஒரு கணக்கைப் பாதிக்கும் பிழைகளைத் திருத்துதல் 
எடுத்துக்காட்டு 1 : ( தவறான கூட்டுப்புள்ளி ) 
பின்வரும் பிழைகளைத் திருத்துக : 
( i) கொள்முதல் ஏட்டை சனவரி மாத இறுதியில் 

கூட்டும் பொழுது . ரூ . 400 அதிகமாகக் கூட்டுப் 
புள்ளி போடப்பட்டது . 


ரூ . 


150 


குறைவாகக் கூட்டப் 


( ii ) விற்பனை ஏடு 

பட்டுள்ளது . 


75 அதிகமாகக் 


( iii ) கொள்முதல் திருப்ப ஏடு 

கூட்டப்பட்டுள்ளது . 


30 குறைவாகக் 


( iv ) விற்பனைத் திருப்ப ஏடு 

கூட்டப்பட்டுள்ளது . 


302 


விடை : 

இப் பிழைகள் ஒவ்வொன்றும் ஒரு கணக்கைப் பாதிப் 
பவை ஆதலின் , விளக்கக் குறிப்பு மூலம் இவற்றைத் திருத்த 
வேண்டும் . 

செய்திருக்க செய்யப்பட்ட 
வரிசை வேண்டிய 

தவறான திருத்தப் பதிவு 
சரியான பதிவு 

பதிவு 


எண் 


( 1 ) 


கொள்முதல் ஏடு கொள்முதல் 
ரூ.400 அதிக கணக்கில் 
மாகக் கூட்டப் ரூ . 400 வரவு 
பட்டிருப்பதால் , வைக்கப்பட 

வேண்டும் . 
கணக்கில் ரூ .400 
அதிகமாகப் 
பற்றுவைக்கப் 
பட்டிருக்கிறது . 


கொள்முதல் 


( 2 ) 


. 


விற்பனைக் விற்பனைக் 
கணக்கு ரூ .150 கணக்கில் 
குறைவாக வரவு ரூ.150 வரவு 
வைக்கப்பட்டிருக் வைக்க வேண் 

டும் ( இது குறை 
வரவை நிறைவு 
செய்யும் ) 


கிறது . 


( 3 ) 


- 


கொள்முதல் 

கொள்முதல் 
திருப்பக் கணக் திருப்பக் கணக் 
கில் ரூ . 75 கில் ரூ .75 
அதிகமாக வரவு பற்று வைக்க 
வைக்கப்பட்டிருக் வேண்டும் . 
கிறது . 


( 4 ) 


விற்பனைத் விற்பனைத் 
திருப்பக் கணக் திருப்பக் கணக் 
கில் ரூ .30 கில் ரூ .30 பற்று 
குறைவாகப் வைக்க வேண்டும் 
பற்று வைக்கப் 
பட்டிருக்கிறது .. 


குறிப்பு : 


தேர்வுகளில் திருத்தப் பதிவுகளை மட்டும் 
எழுதினால் போதுமானது . 


303 


1 / 


எடுத்துக்காட்டு 2 : ( மொத்தங்களைத் தவறாகத் தூக்கி 

யெழுதுதல் ) 
பின்வரும் பிழைகளைத் திருத்துக : 
( i ) கொள்முதல் ஏட்டின் ஒரு 

பக்க மொத்தமான 
ரூ.596 அடுத்த பக்கத்திற்கு ரூ . 695 எனத் 
தூக்கியெழுதப்பட்டுள்ளது . 
( ii ) விற்பனை ஏட்டின் 15 ஆம் பக்க மொத்தமான 
ரூ . 484 அடுத்த பக்கத்திற்கு , ரூ.448 

448 எனத் 
தூக்கியெழுதப்பட்டுள்ளது . 


( iii ) கொள்முதல் திருப்ப ஏட்டின் மொத்தமான 
1,120 , ரூ . 1,220 

ரூ . 1,220 எனத் தூக்கியெழுதப் 
பட்டுள்ளது . 
( iv ) விற்பனை ஏட்டின் மொத்தம் ரூ .150 அதிக 

மாகத் தூக்கியெழுதப்பட்டுள்ளது . 
( v ) கொள்முதல் ஏட்டின் மொத்தம் ரூ . 10 குறை 

வாகத் தூக்கியெழுதப்பட்டுள்ளது . 


304 


விடை : 

இப் பிழைகளும் ஒரு கணக்கைப் பாதிப்பவையாகும் . 
ஏடுகளில் அனாமத்துக் கணக்கு இல்லாத நிலையில் இவை 
ஒவ்வொன்றையும் விளக்கக் குறிப்பு மூலமாகவே திருத்த 
வேண்டும் . 
வரிசை செய்திருக்க செய்யப்பட்ட 

திருத்தப் பதிவு 
சரியான பதிவு 

தவறான பதிவு 


வேண்டிய 


எண் 


கொள்முதல் 


கணக்கில் 


கொள்முதல் 
கணக்கில் 
ரூ .695 பற்று 
வைக்கப் 
பட்டுள்ளது . 


கொள்முதல் 
கணக்கில் ரூ .99 
வரவு வைக்க . 


ரூ .596 பற்று 


வைக்க 


வேண்டும் . 


விற்பனைக் 
கணக்கில் 
ரூ .484 வரவு 
வைக்க 
வேண்டும் . 


விற்பனைக் 
கணக்கில் 
ரூ .448 வரவு 
வைக்கப் 
பட்டுள்ளது . 


விற்பனைக் 
கணக்கில் மேலும் 
ரூ . 36 வரவு 
வைக்க . 


( iii ) 


கொள்முதல் கொள்முதல் 

கொள்முதல் 
திருப்பக் திருப்பக் 

திருப்பக் 
கணக்கில் கணக்கில் 

கணக்கில் ரூ .100 
ரூ .1,120 வரவு ரூ .1,220 வரவு பற்றுவைக்க . 
வைக்க 

வைக்கப் 
வேண்டும் . பட்டுள்ளது . 


{ iv ) 


விற்பனைக் 
கணக்கு ரூ .150 
அதிகமாக வரவு 
வைக்கப் 
பட்டுள்ளது . 


விற்பனைக் 
கணக்கில் ரூ .150 
பற்றுவைக்க 


( v ) 


கொள்முதல் 

கொள்முதல் 
கணக்கு ரூ .10 கணக்கில் ரூ.10 
குறைவாகப் பற்றுவைக்க . 
பற்றுவைக்கப் 
பட்டுள்ளது . 


305 


எடுத்துக்காட்டு 3 
[ பகுதி - விடு பிழை , 

கணக்கின் 

தவறான மருங்கில் 
( பகுதியில் ) எடுத்தெழுதியதனால் ஏற்படும் பிழை , தவறான 
தொகையை எடுத்தெழுதுதல் , தவறான தொகையைத் 
தவறான மருங்கில் ( பகுதியில் ) எடுத்தெழுதுதல் ) 


செய்த 


( ஆ ) கே . 


360 , 


பின்வரும் பிழைகளைத் திருத்துக : 
( அ ) எஸ் . பீட்டர் என்பவரிடமிருந்து ரூ . 200 - க்குச் 

கொள்முதல் , கொள்முதல் ஏட்டிலிருந்து 
பேரேட்டிலுள்ள அவருடைய கணக்கில் எடுத்தெழு 
தா மல் விடப்பட்டுள்ளது . 

குமாருக்குச் செய்த விற்பனை ரூ . 
அவருடைய கணக்கில் ரூ .630 என எடுத்தெழுதப் 

பட்டுள்ளது . 
இ ) ஏ . பால் என்பவரிடமிருந்து செய்த கொள்முதல் 

ரூ .150 , அவருடைய கணக்கின் பற்று மருங்கில் 

( பகுதியில் ) எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 
( ஈ ) எஸ் . சுந்தர் என்பவருக்குச் செய்த விற்பனை 
ரூ .420 , அவருடைய கணக்கின் வரவு 

கணக்கின் வரவு மருங்கில் 
( பகுதியில் ) ரூ . 240 

எடுத்தெழுதப்பட் 


என 


. 


டுள்ளது . 


க.ப.-20 


306 


7 


விடை : 

இதில் முதலாவது பிழை , பகுதி - விடு பிழை : 
இரண்டாவது பிழை . தவறான தொகையை 

எடுத் 
தழுதுவதை ஒட்டியது ; 
மூன்றாவது பிழை , ( கணக்கின் ) தவறான 

மருங்கில் 
( பகுதியில் ) எடுத்தெழுதுவதைச் சார்ந்தது ; 

நான்காவது பிழை , தவறான தொகையைத் தவறான 
மருங்கில் ( பகுதியில் ) எடுத்தெழுதுவதைச் சார்ந்தது . 


வரிசை செய்திருக்க 

செய்யப்பட்ட 
வேண்டிய 
எண் சரியான பதிவு தவறான பதிவு 

திருத்தப் பதிவு 
( அ ) எஸ் . பீட்டர் எஸ் . பீட்டர் எஸ் . பீட்டர் 
கணக்கில் கணக்கில் 

கணக்கில் 
ரூ .200 வரவு ரூ 200 வரவு வைக் ரூ .200 வரவு 

கப்படவில்லை . வைக்க . 
வேண்டும் . 


வைக்க 


கே . குமார் கே . குமார் 
கணக்கில் 

கணக்கில் 
ரூ .360 பற்று ரூ .630 பற்று 
வைக்க 

வைக்கப்பட்டி 
வேண்டும் . ருக்கிறது . 


இந்த மிகு- 
பற்றை எடுக்கள் 
கே . குமார் 
கணக்கில் 
ரூ . 270 வரவு 


வைக்க . 


( இ ) 


ஏ . பால் 
கணக்கில் 


ஏ . பால் 
கணக்கில் 


ரூ . 150 வரவு 


ரூ .150 பற்று 


வைக்க 


வைக்கப்பட் 


வேண்டும் . 


டுள்ளது . 


தவறான 
பற்றை எடுக்க 
வும் , உரிய வர 
வைக் கொடுக்க 
வும் , ஏ . பால் 
கணக்கில் 
ரூ.300 வரவு 
வைக்க . 


எஸ் . சுந்தர் எஸ் . சுந்தர் 
கணக்கில் 

கணக்கில் 
ரூ . 420 பற்று ரூ . 240 வரவு 
வைக்க 

வைக்கப்பட் 
வேண்டும் . 


டுள்ளது . 


தவறான 
வரவை எடுக்க 
வும் , உரிய பற் 
றைக் கொடுக் 
கவும் , எஸ் 
சுந்தர் கணக்கில் 
ரூ .660 பற்று 
வைக்க . ( அதா 
வது 420 + 240 ) 


307 , 


கணக்குகளைப் பாதிக்கும் பிழைகனைத் 
திருத்துதல் 

இரு கணக்குகளைப் பாதிக்கும் பிழைகளை எவ்வாறு 
திருத்துவது எனத் 

எனத் தக்க எடுத்துக்காட்டுகளைக் கொண்டு 
பார்ப்போம் . இப் பிழைகளைக் குறிப்பேட்டுப் . பதிவு மூல 
மாகத் திருத்தவேண்டும் என்பதை நினைவுகூர்க . 
( 1 ) விதிப் பிழை (Error of Principle ) 
எடுத்துக்காட்டு 

பேன்ஸி அறைகலன் மார்ட் என்னும் நிலையத்தி 
லிருந்து வாங்கிய ரூ .500 மதிப்புள்ள அறைகலன் (Furniture ). 
கொள்முதல் ஏடு வழியாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 
விடை : 

1 
சரக்குகளைக் 

கடன் அடிப்படையில் 

கொள்முதல் 
செய்யும்பொழுது தான் அவற்றைக் கொள்முதல் ஏடு வழி 
யாகப் பதிவு செய்யவேண்டும் . அறைகலன் போன்ற சொத்து 
களை ( Assets ) வாங்கும் பொழுது அவற்றைக் கொள்முதல் 
ஏடு வழியாகப் பதிவு செய்தல் தவறானது . இங்கு ஒரு 

செலவு ( Capital Expenditure ) வருவாயினச் 
செலவாகப் 

( 

( Revenue Expenditure ) பதிவு செய்யப்பட்டி 
ருப்பதால் இது ஒரு விதிப் பிழையாகும் . 


முதலினச் 


செய்திருக்க 
வேண்டிய 
சரியான பதிவு 


செய்யப்பட்ட 
தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


க / கு 


ரூ . ரூ . ரூ . 

ரூ . ரூ . 
அறைகலன் கொள்முதல் 

அறைகலன் 
க / கு பற்று க / கு பற்று 

க / கு பற்று 
500 500 

500 
பேன்ஸி பேன்ஸி 

கொள்முதல் 
அறைகலன் அறைகலன் 

500 
மார்ட் க / கு 500 மார்ட் க / கு 500 
குறிப்பு : 

( கொள்முதல் 
( இத் தவறு இரு கணக்கில் வைத்த 
கணக்குகளைப் 

தவறான 

பற்றை 
பாதிக்கும் 

நீக்கவும் , அறை 
பதை இதன் மூலம் 

கலன் 

கணக்கில் 
அறிக ) 

உரிய பற்றைக் 
கொடுக்கவுமான 
பதிவு ) 


என் 


308 


( 2 ) முழு - விடு பிழை ( Error of Complete Omission ) : 
எடுத்துக்காட்டு 

இரமேஷ் & கம்பெனியிடமிருந்து செய்த கடன் கொள் 
முதல் ரூ .2,000 ஏடுகளில் 

ஏடுகளில் பதிவே செய்யாமல் விடப்பட் 
டுள்ளது . 


விடை : 


| 


செய்திருக்க 
வேண்டிய 
சரியான பதிவு 


திருத்தப் பதிவு 


செய்யப்பட்ட 
தவறான பதிவு 


ரூ . 


மக 


ரூ . 


கொள்முதல் 

கொள்முதல் 
க / கு பற்று ஏதுமில்லை 

க / கு பற்று 
2,000 

2,000 
இரமேஷ் & 

இரமேஷ் & 
கம் . க / கு 2,000 

கம் . க / கு 2,000 
( செய்யாமல் 
விட்டதை இப் 

பொழுது செய் 
_ 

தல் ) 
( 3 ) துணை ஏட்டில் தவறாகப் பதிதல் ( Wrong Entries 

in Subsidiary Books ) 

துணை ஏட்டில் ரு அம்சங்களில் தவறான பதிவு 
ஏற்படலாம் : 
( i ) நடவடிக்கைத் தொகையைத் தவறாகப் பதிந்து 

விடுதல் ; 


( ii ) மறு தரப்பாரின் பெயரைத் தவறாகப் பதிந்து 

விடுதல் . 
இரு எடுத்துக்காட்டுகளைக்கொண்டு இவற்றைப் பார்ப் 
போம் . 


எடுத்துக்காட்டு 

( அ ) இராமன் & கம்பெனிக்குச் செய்த கடன் விற்பனை 
ரூ .3,000 , விற்பனை ஏட்டில் ரூ .300 எனப் பதியப்பட் 


K டுள்ளது . 


309 . 


விடை : 


சரியான பதிவு 


தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


ரூ . 


ரூ . 


ஒரு 


. 


ரூ . 


இராமன் & 


இராமன் & 
கம் . க / கு 
பற்று 3,000 


000 


கம் . க / கு 
பற்று 

300 


இராமன் & 

கம் . க / கு 
பற்று 2,700 


விற்பனைக் 
க / கு 3,000 


விற்பனைக் 
க / கு 


300 


ககு 


விற்பனைக் 

2,700 
( தவறான 
தொகையை விற் 
பனை ஏட்டில் 
பதிவு செய்ததை 
யடுத்து எழுந்த 
பிழையைத் 
திருத்துதல் ) 


எடுத்துக்காட்டு 

( ஆ ) குமார் என்பவருக்குச் செய்த கொள்முதல் 
திருப்பம் ரூ .500 கொள்முதல் திருப்ப ஏட்டில் குகன் என்பவ 
ருக்குச் செய்ததாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


விடை : 


சரியான பதிவு 


தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


. 


5 


ரூ . 


ரூ 
. 


ககு 


ககு 


குமார் க / கு குகன் க / கு 

குமார் க / கு 
பற்று 500 பற்று 500 

பற்று 500 
கொள்முதல் கொள்முதல் 

குகன் க / கு 500 
திருப்பக் 

திருப்பக் 
500 

500 ( குகன் கணக்கில் 

தவறாகக் 
கொடுத்த பற்றை 
நீக்குதலும் , 
குமார் கணக்கிற்கு 
உரிய பற்றைக் 
கொடுத்தலுமான 
பதிவு ) 


310 


( 4 ) தவறான துணை ஏட்டில் பதிதல் ( Entry in s 

Wrong Subsidiary Book ) 

விற்பனைத் திருப்பத்தைக் கொள்முதல் என எண்ணிக் 
கொள்முதல் ஏட்டில் பதிவதும் , கொள்முதல் திருப்பத்தை 
விற்பனை ஏட்டில் பதிவதும் அடிக்கடி செய்யப்படும் பிழை 
களாகும் . அதுபோலவே கொள்முதலை , விற்பனைத் திருப்ப 
ஏட்டில் பதிதலும் , விற்பனையைக் கொள்முதல் - திருப்ப 
ஏட்டில் பதிவதும் அடிக்கடி காணக்கூடிய பிழைகளாகும் . 


1 


எடுத்துக்காட்டு 

வரதன் என்பவரிடமிருந்து பெற்ற விற்பனைத் திருப்பச் 
சரக்கு ரூ .300 , கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்யப்பட் 
டுள்ளது . 


விடை : 


சரியான பதிவு 


தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


ரூ . 


ரூ . 


ரூ . 


ரூ . 


ரூ . 


| 


விற்பனைத் 
திருப்பக் 
க / கு பற்று 

300 
வரதன் 

300 


கொள்முதல் விற்பனைத் 
க / கு பற்று திருப்பக் 
300 

க / கு 

பற்று 300 
வரதன் 

கொள்முதல் 
க / கு 300 

300 , 


ககு 


க / கு 


( கொள்முதல் 
கணக்கிற்குத் தவ 
றாகக் கொடுத்த 
பற்றை நீக்குதலும் 


உரிய 


பற்றை விற் 
பனைத் திருப்பக் 
கணக்கிற்குக் 
கொடுத்தலுமான 
பதிவு ) 


311 


மற்றொரு எடுத்துக்காட்டு .! 

குகன் என்பவருக்குச் செய்த கொள்முதல் திருப்பம் 
600 விற்பனைத் திருப்ப ஏட்டில் பதிவு செய்யப்பட் 


5 


டுள்ளது . 


விடை : 


சரியான பதிவு 


தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


ரூ 


ரூ . 


ரூ . 
குகன் க / கு 

பற்று 600 


கொள்முதல் 
திருப்பக் 


குகன் 


க / கு 


ககு 


600 


. 


ரூ . 
விற்பனைத் 

குகன் க / கு 
திருப்பக் 

பற்று 
க/ கு பற்று 

1,200 
600 விற்பனைத் 

திருப்பக் 
600 

-600 
கொள்முதல் 
திருப்பக் 
க / கு 

60.0 
( குகன் கணக் 
கிற்குத் தவறாகக் 
கொடுத்த வரவை 
நீக்குதல் , அக் 
கணக்கிற்கு உரிய 
பற்றைக் கொடுத் 
தல் ; விற்பனைத் 
திருப்பக் கணக் 
கிற்குத் தவறாகக் 
கொடுத்த பற்றை 
நீக்குதல் ; கொள் 
முதல் திருப்பக் 
கணக்கிற்கு உரிய 
வரவைத் தருதல் 
ஆகியவை குறித்த 
பதிவு ) 





* 


* 


1| 


1 , 


312 


( 5 ) தவறான கணக்கில் எடுத்தெழுதுதல் ( Posting to s 

Wrong Account) 

ஒரு கணக்கில் செய்யவேண்டிய வரவு அல்லது பற்றை 
வேறொரு கணக்கில் செய்வதை இது குறிக்கும் . இதில் இரு. 
வகையான பிழைகள் அடங்கும் . அவையாவன : 

( அ ) எடுத்தெழுதப்பட்ட கணக்கு மட்டுமே தவறானது . 
( ஆ ) எடுத்தெழுதப்பட்ட கணக்கும் தொகையும் 

தவறானவை . 
எடுத்துக்காட்டு 

( அ ) அழகன் என்பவர் மீது ரூ .5,000 - க்கு எழுதிய 
மாற்றுச்சீட்டு , பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏட்டில் ( Bills 
Receivable Book ) சரியாகப் பதிவு செய்யப்பட்டு அங்கிருந்து 
அமுதன் என்பவரது கணக்கில் எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 
விடை : 
குறிப்பு : ‘ எடுத்தெழுதப்பட்டுள்ளது 

எனக் 

கொடுக் 
கப்பட்டிருப்பதால் , 

அழகன் , அமுதன் 

என்ற 
குழப்பத்தைத் 

( அதாவது 
தொகை , கணக்கின் 

மருங்கு ) சரியாகச் செய் 
யப்பட்டுள்ளன எனக் கொள்ள வேண்டும் . 


. 


தவிர 


ஏனையவை 


| 


சரியான பதிவு 


தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


| 


ரூ . 
அழகன் கணக்கில் 

அமுதன் கணக்கில் அமுதன் க / கு 
ரூ . 5,000 வரவு ரூ . 5,000 வரவு 

பற்று 
வைக்க வைக்கப் 

5,000 
வேண்டும் . பட்டுள்ளது . 

அழகன் 
க / கு 

5,000 
( அமுதன் கணக் 
கில் தவறாக 
வைத்த வரவை 
நீக்கலும் , அழகன் 
கணக்கிற்கு உரிய 
வரவைக் கொடுத் 

தலுமான பதிவு ) 
எடுத்துக்காட்டு 

( ஆ ) அன்பு என்பவர் நம் மீது ரூ . 2,000 க்கு எழுதி .. 
நாம் ஏற்ற மாற்றுச்சீட்டைச் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 
ஏட்டில் சரியாகப் பதிவு செய்துவிட்டு , அங்கிருந்து எடுத் 
தழுதும் பொழுது அறிவு என்பவர் கணக்கில் ரூ .200 என 
எடுத்தெழுதிவிட்டோம் . 


313 


விடை : 


சரியான பதிவு 


தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


அன்பு கணக்கில் 
ரூ .2,000 பற்று 
வைக்க வேண்டும் . 


அறிவு கணக்கில் 
ரூ . 200 பற்று 
வைக்கப்பட் 
டுள்ளது . 


அன்பு 

கணக்கில் 
ரூ . 2,000 

2,000 பற்று 
வைத்து , அறிவு 
கணக்கில் ரூ .200 
வரவு வைக்க 
வேண்டும் . 


குறிப்பு : 


கணக்கைப் பாதிக்கும் 
இருந்தாலும் , இருப்பாய்வையும் 
யல்புடையது . 


பிழையாக 
பாதிக்கும் 


ரூ.600 


( 6 ) ஈடுசெய் பிழைகள் 
எடுத்துக்காட்டு 

விற்பனைக் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள 
மிகு- வரவை ( Excess Credit ) கூலிக் கணக்கில் வைக்கப்பட்டுள்ள 
ரூ .400 மிகு - பற்றும் , X என்பவர் கணக்கில் வைக்கப்பட்டுள்ள 
ரூ . 200 குறை - வரவும் ( Short Credit ) ஈடுசெய்கின்றன . 
விடை : 


சரியான பதிவு 


தவறான பதிவு 


திருத்தப் பதிவு 


1 


( 1 ) விற்பனைக் விற்பனைக் 
கணக்கில் ரூ .600 க / கு 

600 
அதிகமாக வரவு கூலிக் க / கு 400 
வைக்கப் 

X க / கு 

200 
பட்டுள்ளது . 

( இந்த ஈடுசெய் 
( 2 ) கூலிக் கணக்கில் பிழைகளைத் 

ரூ .400 அதிக திருத்தற்குரிய 
மாகப் பற்று 

பதிவு ) 
வைக்கப்பட் 
டுள்ளது . 


( 3 ) X கணக்கில் 

ரூ .200 குறைவாக 
வரவு வைக்கப் 
பட்டுள்ளது . 


314 


அநாமத்துக் கணக்கு ( Suspense Account ) 
ஒரு கணக்கைப் பாதிக்கும் பிழைகள் அனைத்தும் இருப் 
பாய்வையும் பாதிப்பவையாக இருக்கும் . இரு கணக்கைப் 
பாதிக்கும் பிழைகளில் ஒன்றே ஒன்று ( அதாவது தவறான 
கணக்கில் தவறான தொகையை எடுத்தெழுதுதல் ) இருப் 
பாய்வைப் 

பாதிக்கும் இயல்புடையது . எனவே ஏடுகளில் 
இப் பிழைகள் இருக்கும் பொழுது நாம் இருப்பாய்வைத் 
தயாரித்தால் அது சமன்பாட்டைக் கொண்டிருக்காது . ( அதி 
லுள்ள பற்று இருப்புகளின் மொத்தமும் வரவு இருப்புகளின் 
மொத்தமும் சமமாக இருக்காது ) . 


இருப்பாய்வைச் சமன்படுத்தாமல் நாம் இறுதிக் கணக்கு 
களைத் தயாரிக்கவியலாது . அந் நிலையில் இருப்பாய்வைச் 
.சமன்படுத்துவதற்கு ரு வழிகளே உள்ளன : 
(i ) பிழைகளைக் கண்டுபிடித்து அவற்றை நீக்கினால் 

(திருத்தினால் ) இருப்பாய்வு சமன்படும் . ஆனால் 
இதற்குப் பல நாள்கள் தேவைப்படும் . அதுவரை 
காத்திருந்து , 

இறுதிக் கணக்குகளைத் 
தயாரிக்கலாம் என்றால் இந்த வழியைப் பின்பற்ற 


* 


பிறகு 


3 


லாம் . 


( ii ) பெரும்பாலான நேரங்களில் பிழைகளைக் கண்டு 

பிடித்துத் திருத்தும் வரை இறுதிக் கணக்குகள் 
தயாரிப்பதை நிறுத்தி 

வைக்க 

முடிவதில்லை . 
எனவே இருப்பாய்வை 

ருப்பாய்வை வலுக்கட்டாயமாகச் சமன் 
படுத்தும் பொருட்டு அதில் அனாமத்துக் கணக்கு 
புகுத்தப்படுகிறது . 


அநாமத்துக் கணக்கு இருப்பாய்வின் 

ரு மொத்தங் 
களிடையேயுள்ள வேறுபாட்டைத் தனது இருப்பாகக் 
கொண்டு எழுச்சிபெறுகிறது . 


இருப்பாய்வின் பற்று - மொத்தம் ( Debit ) குறைவாக 
இருப்பின் , அநாமத்துக் கணக்கு பற்று - இருப்பைக் கொண்டு 
துவங்கும் . 


இருப்பாய்வின் வரவு - மொத்தம் குறைவாக இருப்பின் , 
அது ( அநாமத்து கணக்கு ) வரவு 

பருப்பைக் கொண்டு 
துவங்கும் . 


315 


இவ்வாறு தோற்றுவிக்கப்படும் அநாமத்துக் கணக்கு . 
அந்த ஆண்டின் இருப்பு நிலைக் குறிப்பில் இடம்பெறும் ; அது 
வரண் - இருப்பைக் கொண்டிருந்தால் இருப்பு நிலைக் குறிப்பின் 
பொறுப்புகள் மருங்கிலும் , பற்று இருப்பைக் கொண்டி 
ருந்தால் சொத்துகள் மருங்கிலும் காண்பிக்கப்பெறும் . 

அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சென்றைய ஆண்டு 
ஏடுகளிலுள்ள பிழைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டுத் 
திருத்தப்படும் நிலையில் அனாமத்துக் கணக்கு முடிவுறும் 
( closed ) ; அவ்வாறு முடிவுறாமல் இருந்தால் 

ஏடுகளில் 
இன்னும் பிழைகள் இருக்கின்றன எனப் பொருள் . 


அநாமத்துக் கணக்கு இருக்கும் பொழுது 

பிழைகளைத் திருத்துதல் 
அநாமத்துக் கணக்கு இருக்கும்பொழுது செய்யப்படும் 
திருத்தப் பதிவுகள் ( Rectification Entries ) அனைத்தும் 
குறிப்பேட்டுப் பதிவுகளாகவே இருத்தல் வேண்டும் . பிழைகள் 
ஒரு கணக்கை மட்டும் பாதித்து , குறிப்பேட்டுப் பதிவுக்கு 
வழி செய்யாத பொழுது , அநாமத்துக் கணக்கைப் பற்றோ 
வரவோ வைத்துக் குறிப்பேட்டுப் பதிவை உருவாக்குக . 
எடுத்துக்காட்டாக , ஒரு பிழையின் 

ஒரு பிழையின் விளைவாக 
பனைக் கணக்கு மட்டும் ரூ .500 மிகுதியாக வரவு வைக்கப் 
பட்டுள்ளது எனக் கொள்வோம் . இதைத் திருத்துவதற்கு 
விற்பனைக் கணக்கில் ரூ . 500 பற்று வைக்க வேண்டும் . 
இத்துடன் திருத்தப் பதிவு முற்றுப் பெறுகிறது ; அதைக் 
குறிப்பேட்டுப் பதிவாகச் செய்ய வழியில்லை . அந்நிலையில் 
ஏடுகளில் அநாமத்துக் கணக்கு இருந்தால் , திருத்தப் 
பதிவைப் பின்வருமாறு குறிப்பேட்டுப் பதிவாக மாற்றலாம் : 


விற் 


ரூ . 


பற்று 


500 


விற்பனைக் க / கு 
அநாமத்துக் க / கு 


500 


316 


எடுத்துக்காட்டு 4 
இருப்பாய்வு சமன்பாடு 

அடையாமல் இருந்ததால் 
கணக்கர் அதன் வேறுபாட்டுத் தொகையான ரூ .1,709 ஐ 
வரவு வைத்து அநாமத்துக் கணக்கு துவக்கினார் . பிறகு 
பின்வரும் பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டன . குறிப்பேட்டுப் 
பதிவுகள் தருவதோடு அநாமத்துக் கணக்கையும் காட்டுக : 


மொத்த . 
( அ ) விற்பனை ஏடு ரூ .2,000 குறைவாக 

மிடப்பட்டது . 


( ஆ ) ரூ .3,000 க்கு இயந்திரம் வாங்கியது . கொள்முதல் 

ஏடு வழியாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


( இ ) இராஜ் என்பவருக்கு ரூ . 45 க்குச் சரக்கு விற்றது 

அவருடைய கணக்கில் ரூ .54 என எடுத்தெழுதப் 

பட்டுள்ளது . 
( ஈ ) கொள்முதல் திருப்ப ஏடு ரூ . 200 அதிகமாக 

மொத்தமிடப்பட்டுள்ளது . 


( உ ) விற்பனை 

ஏட்டின் 

3 - ஆம் பக்க மொத்தம் - 
ரூ .1,122 அடுத்த பக்கத்தில் ரூ .1,222 எனத் 
தூக்கியெழுதப்பட்டுள்ளது . 


| 


317 


விடை : 

செய்திருக்க 
வரிசை வேண்டிய 

சரியான 


செய்த 
தவறான பதிவு 


திருத்தப் 
பதிவு 


எண் 


பதிவு 


ரூ . ரூ . 
அநாமத்துக் 


க / கு 


விற்பனைக் 
கணக்கு 
ரூ . 2,000 
குறைவாக 
வரவு 
வைக்கப் 
பட்டுள்ளது 


க / கு 


பற்று 2,000 
விற்பனைக் 

2,000 
( விற்பனைக் 
கணக்கு 
ரூ . 2,000 
குறைவாக 
வரவு வைக்கப் 
பட்டது திருத் 
தப்படுகிறது ) 


( ஆ ) 


கொள்முதல் 


இயந்திரக் 
கணக்கில் 
ரூ .3,000 
பற்று 
வைக்கப் 
பட்டிருக்க 
வேண்டும் 


கணக்கில் 
ரூ .3,000 
தவறாகப் 


பற்று 


வைக்கப் 


பட்டுள்ளது 


இயந்திரக் 
ககு 
பற்று 3,000 
கொள்முதல் 

3,000 
( இயந்திரக் 
கணக்கிற்குப் 
பதிலாகக் கொள் 
முதல் கணக்கில் 
வைக்கப்பட்ட 
பற்று திருத்தப் 
டது ) 


| 


க / கு 


வைக்கப் 


இராஜ்கணக்கில் இராஜ்கணக்கில் அநாமத்துக் 
ரூ .45 பற்று ரூ .54 பற்று 
வைக்கப் 

பற்று 
பட்டிருக்க 

பட்டுள்ளது இராஜ் ககு 
வேண்டும் 

( இராஜ் கணக்கில் 
வைக்கப்பட்ட 
மிகு - பற்று ரூ .9 . 
திருத்தப்பட்டது ) 


318 


வரிசை 


செய்த 


செய்திருக்க 
வேண்டிய 
சரியான 
பதிவு 


திருத்தப் 
பதிவு 


எண் 


தவறான பதிவு 


-- 


4 


க /கு 


ரூ . 
கொள்முதல் 

கொள்முதல் 
திருப்பக் திருப்பக்க கு 
கணக்கு ரூ . 200 பற்று 200 
அதிகமாக அனாமத்துக் 
வரவு வைக் 

200 
கப்பட்டுள்ளது ( கொள்முதல் 

திருப்பக் கணக் 
கில் வைக்கப் 
பட்ட மிகு 
வரவு திருத்தப் 
பட்டது ) 


( உ ) 


விற்பனைக் 


கணக்கில் 
ரூ .1,122 
வரவு வைக் 


ககு 
பற்று 


கப்பட்டிருக்க 
வேண்டும் 


விற்பனைக் விற்பனைக் 
கணக்கில் 
ரூ .1,222 

100 
வரவு வைக் 

அநாமத்துக் 
கப்பட்டுள்ளது க / கு 

100 
( விற்பனை ஏட்டு 
மொத்தம் தவ 
றாகத் தூக்கி 
யெழுதப்பட்டது 
திருத்தப்படு 
கிறது ) 


குறிப்பு : 


தேர்வுகளில் திருத்தப் பதிவுகளை மட்டும் காண் 
பித்தால் போதுமானது ; மேலே இருப்பது போலச் 
சரியான பதிவு தவறான பதிவு இவற்றைக் 
காண்பிக்கத் தேவையில்லை . 


319 


அனாமத்துக் கணக்கு 


| 


தேதி 


விவரம் 


தொகை 


தேதி 


விவரம் 


தொகை 


ஏடுகளில் 
தோன்றிய 


வேறுபாடு 


விற்பனைக் 

க / கு 


2,000 


க / கு 


1.709 


இராஜ் க / கு 


9 


கொள் 


முதல் 


திருப்பக் க / கு 


200 


விற்பனைக் 

க / கு 


100 


2,009 


2,009 


எடுத்துக்காட்டு 5 
1976 திசம்பர் 31 ஆம் நாளன்று திரு . எ . 

ஜான் என் 
பவரது ஏடுகளில் பின்வரும் பிழைகள் கண்டுபிடிக்கப்பட் 


டன : 


( i ) 


கொள்முதல் ஏட்டின் திசம்பர் மாதத்திய மொத்தம் 
ரூ . 100 குறைவாகக் கூட்டப்பட்டுள்ளது . 


( ii ) இயந்திரத்தைப் பழுது 

பார்த்த வகையில் செல 
வழித்த ரூ . 76 இயந்திரத்தின் கணக்கில் பற்று வைக் 
கப்பட்டுள்ளது . 


எஸ் . கோஷ் என்பவரிடமிருந்து பெற்ற ரொக்கம் 
ரூ . 39 ரொக்க ஏட்டில் பதியப்பட்டிருந்தும் , 
கோஷின் கணக்கில் 

எடுத்தெழுதப்படவில்லை . 


50 அதிகமாக மொத்தமிடப் 


( iv ) விற்பனை 

பட்டுள்ளது . 


எஸ் . இராம் என்பவருக்குச் செய்த விற்பனை ரூ . 400 
கொள்முதல் ஏடு வழியாகப் பதிவு 

பதிவு செய்யப்பட் 
டுள்ளது . 


320 


{ vi ), எஸ் . சுரேஷ் என்பவரால் திருப்பியனுப்பப்பட்ட 

சரக்கு ரூ . 75 வெளித் திருப்ப ஏட்டில் பதிவு செய்யப் 
பட்டுள்ளது . இருப்பினும் , எஸ் . சுரேஷின் கணக் 
கில் அது சரியாக எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 
( அ ) அநாமத்துக் கணக்கு துவக்கப்படவில்லை 

எனக் கொண்டு இப் பிழைகளைத் திருத்துக . 
( ஆ ) இருப்பாய்வின் வேறுபாட்டுத் தொகையான 

ரூ .261 அநாமத்துக் கணக்கில் பற்று 
கப்பட்டுள்ளது எனக் கொண்டு இப் பிழை 
களைத் திருத்துக . 

அநாமத்துக் கணக்கைக் காட்டிடுக . 
விடை : 
( அ ) அனாமத்துக் கணக்கு இல்லாத நிலையில் 

திருத்தப் பதிவுகள் 


வைக் 


செய்த 


வரிசை 
எண் 


செய்திருக்க 
வேண்டிய 
பதிவு 


திருத்தப் 
பதிவு 


தவறான 


பதிவு 


( i ) 


கொள்முதல் 


கொள்முதல் 


கணக்கில் 

கணக்கில் 
ரூ . 100 
குறைவாகப் 
பற்று வைக் 

வைக்க . 
கப்பட்டுள்ளது 


இப்பொழுது 
ரூ .100 பற்று 


ரூ 76 


பழுது பார்ப்புக் இயந்திரக் 
கணக்கில் 

கணக்கில் ரூ .76 இயந்திரப் 
( Repair A / c ) பற்று வைக்கப் 

பழுதுபார்ப் 
பட்டுள்ளது புக் க / கு 
பற்று வைக் 

பற்று 76 
கப்பட்டிருக்க 
வேண்டும் 

இயந்திரக் க / கு 76 
( இயந்திரக் கணக் 
கில் தவறாக 
வைக்கப்பட்ட 
பற்றை நீக்கவும் . 
பழுதுபார்ப்புக் 
கணக்கிற்கு 
உரிய பற்றைக் 
கொடுக்கவுமான 
பதிவு ) 


321 


வரிசை 


எண் 


செய்திருக்க 
வேண்டிய 
பதிவு 


செய்த 
தவறான 
பதிவு 


திருத்தப் பதிவு 


( iii ) 


எஸ் . கோஷின் 
கணக்கில் 

( விடு பிழை ) 
ரூ . 39 வரவு 
வைக்கப்பட் 


எஸ் . கோஷின் 
கணக்கில் ரூ .39 
வரவு வைக்க . 


டிருக்க 


வேண்டும் 


(iv ) 


விற்பனைக் 
கணக்கில் 
ரூ . 50 அதிக 
மாக வரவு 
வைக்கப்பட் 


விற்பனைக் 
கணக்கில் 
ரூ .50 பற்று 
வைக்க . 


டுள்ளது . 


( v ) 


க / கு 


1 


ரூ 

ரூ . 
எஸ் . இராம் கொள் 

எஸ் . இராம் 
க / கு பற்று முதல் க / கு க / கு பற்று 800 
400 பற்று 400 

கொள்முதல் 
விற்பனைக் எஸ் . இராம் ககு 400 
400 க / கு 

400 விற்பனை க / கு 400 
( தவறான துணை 

வழியாகச் 
செய்யப்பட்ட 
பதிவு திருத்தப் 
பட்டது ) 


ரூ . 
உள்திருப்பக் வெளித் திருப் வெளித் 
க / கு 

பக் கணக்கில் திருப்பக் க / கு . 
பற்று 75 

ரூ .75 வரவு உள் திருப்பக் 
சுரேஷ் வைக்கப்பட் 

க / கு இவை 
75 டுள்ளது ; 

ஒவ்வொன்றிலும் 
உள்திருப்பக் ரூ 75 பற்று 
கணக்கில் 

வைக்கப்பட 
செய்ய வேண் 

வேண்டும் . 
டிய பற்று 
ரூரூ .75 விடப் 
பட்டுள்ளது 


ககு 


சு.ப. - 21 


322 


( ஆ ) அனாமத்துக் கணக்குகள் இருக்கும் நிலையில் 

திருத்தப் பதிவுகள் 


வரவுத் 
தொகை 


ரூ . 


பே . 
தேதி விவரம் 

பற்றுத் 

ப . எ . தொகை 
1976 
( i) திச 31 கொள் முதல் 
க / கு பற்று 

100 
அநாமத்துக் க / கு 
( கொள்முதல் ஏடு குறை 
வாகக் கூட்டியது 
திருத்தப்பட்டது ) 


100 


1 


( ii ) , 


க / கு 


76 


இயந்திரப் பழுது 
பார்ப்புக் 

பற்று 
இயந்திரக் க / கு 
( பழுதுபார்ப்புக் 
கணக்கிற்குப் 
பதிலாக இயந்திரக் 
கணக்கைப் பற்று 
வைத்தது திருத் 
தப்பட்டது ) 


( iii ) 


39 


39 . 


அநாமத்துக் க / கு பற்று 

எஸ் . கோஷ் க / கு 
( கோஷ் கணக்கில் 
செய்யாமல் விடப் 
பட்ட வரவு இப் 
பொழுது செய்யப் 
படுகிறது ) 


(iv ) ... 


50 


விற்பனைக் க / கு பற்று 

அநாமத்துக் க / கு 
( விற்பனை ஏடு அதிக 
மாக மொத்த 
மிடப்பட்டது 
திருத்தப்படுகிறது ) 


( 
V 
) 


800 


400 . 
400 


எஸ் . இராம் க / கு பற்று 
கொள்முதல் க / கு 
விற்பனைக் க / கு 
( தவறான துணை ஏடு 
வழியாகச் செய்யப் 
பட்ட பதிவு 
திருத்தப்படுகிறது ) 


. 


323 


பே . 


தேதி 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


( vi ) ... 


75 


ககு 


75 


150 


வெளித் திருப்பக் 
ககு 

பற்று 
உள் திருப்பக் 

பற்று 
அநாமத்துக் க / கு 
( உள் திருப்பக் கணக் 
கில் செய்யாமல் 
விடப்பட்ட பற்றும் , 
வெளித் திருப்பக் 
கணக்கில் தவறாக 
வைக்கப்பட்ட 
வரவும் திருத்தப் 
படுகின்றன ) 


1 


குறிப்பு : 


அநாமத்துக் கணக்கு இருந்தாலும் இல்லாவிட் 
டாலும் , இரு கணக்குகளைப் பாதிக்கும் பிழை 
களான ( ii ) வது , ( v ) வது பிழைகளுக்குத் திருத்தப் 
பதிவு வேறுபடுவதில்லை . 


( இ ) அனாமத்துக் கணக்கு 


தேதி 


விவரம் 


தொகை 


தேதி 


விவரம் 


தொகை 


1976 
திச 31 


ரூ 


ஏடுகளி 
லுள்ள 


100 


வேறு 


261 


1976 
திச 31 கொள் 

முதல் காகு 
விற்பனைக் 

க / கு 
வெளித் 
திருப்பக் 


. 


பாடு 


50 


எஸ் . 


: 


கோஷ் 


க / கு 


75 


1 


உள் 


திருப்பக் 

க / கு 


75 


300 


300 


324 


வினாக்கள் 


ஒரு விடை வினாக்கள் : ( Objective Type Questions ) 
( 1 ) பின் வரும் பிழைகளில் எவ்வெவற்றை இருப்பாய்வு 

வெளிப்படுத்தாது ? 
( அ ) முழு - விடு பிழைகள் . 
( ஆ ) ஒரு கணக்கைத் தப்பாக இருப்புக் கட்டுதல் . 
( இ ) கொள்முதல் ஏட்டைத் தப்பாக மொத்தமிடு 

தல் . 
( ஈ ) விற்பனை ஏட்டிலிருந்து ஆள்சார் கணக்கிற்குத் 

தவறான தொகையை எடுத்தெழுதுதல் . 
( உ ) ஈடு செய் பிழைகள் . 


13. பின்வரும் வினாக்கள் ஒவ்வொன்றின் கீழும் பல விடை 

கள் கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் ஒவ்வொன்றே 
சரியானது . சரியான விடைகளைக் குறிப்பிடுக : 
( அ ) மேலாண்மையருக்குச் செலுத்தப்பட்ட சம்பளம் 

ரூ .1,000 ஐப் பற்று வைக்க வேண்டியது . 
( i ) மேலாண்மையர் கணக்கில் 
( ii ) அலுவலகச் செலவுக் கணக்கில் 

( iii ) சம்பளக் கணக்கில் 
( ஆ ) புதிய இயந்திரத்தை நிறுவுவதற்காக வேலை 
யாள்களுக்குத் தரப்பட்ட 

ரூ.500 ஐப் 
பற்று வைக்க வேண்டியது . 
( i ) கூலிக் கணக்கில் 
( ii ) இயந்திரக் கணக்கில் 
( iii ) ஆலைச் செலவுக் கணக்கில் . 


கூலி 


( இ ) அலுவலகத் தட்டச்சைச் சீர்க்காப்பு செய்வதற் 

குச் (Servicing) செலவிட்ட ரூ .100 ஐப் பற்று 
வைக்க வேண்டியது . 
( i ) சில்லறைச் செலவுக் கணக்கில் 
( ii ) தட்டச்சுக் கணக்கில் 
(iii ) பழுதுபார்ப்புக் கணக்கில் 


325 


( ஈ ) ரூ .250 பெறுமானமுள்ள சரக்குகளை உரிமையர் 

அவருடைய குடும்பப் பயனுக்காக எடுத்துக் 
கொண்டனத வரவு வைக்க வேண்டியது . 
( i ) உரிமையரது எடுப்புக் கணக்கில் 
( ii ) விற்பனைக் கணக்கில் 

( iii ) கொள்முதல் கணக்கில் 
( உ ) முன்னர் வாராக்கடன் எனப் போக்கெழுதப்பட்ட 

எஸ் . இரமேஷ் என்னும் கடனாளி இப் 
பொழுது தர , அதைப் பெறும் பொழுது வரவு 
வைக்க வேண்டியது . 
( i ) எஸ் . இரமேஷின் கணக்கில் 
( ii ) சில்லறை வருமானக் கணக்கில் 

(iii ) திரும்பப்பெற்ற வாராக் கடன் கணக்கில் 
விடை : 
அ ( iii ) ; 

( ii ) ; இ ( iii ) ; ஈ ( iii ) : உ ( iii ) . 


கடனை , 


ஆ ( ii ) ; 


(( 3 ) இரு மருங்கில் தோன்றுபவற்றைப் பொருத்திக் 

காட்டுக : 
மருங்கு : அ 

மருங்கு : ஆ 
{ i } கொள்முதல் ஏட்டில் ( அ ) வட்டக் கணக்கில் வரவு 
செய்யும் பதிவுகளை 

வைக்க வேண்டும் 
( ii ) விற்பனை ஏட்டின் ( ஆ ) ஆள்சார் கணக்குகளில் 
மொத்தத்தை 

பற்று வைக்க வேண்டும் 
( iii ) உள்திருப்பத்தை ( இ ) சேகரித்தளிப்பவர்கள் 

கணக்குகளில் 

வரவு 

வைக்க வேண்டும் 
( iv ) ரொக்க ஏட்டின் 

( ஈ ) விற்பனைக் 
செலுத்துகள் 

வரவு வைக்க 
மருங்கிலுள்ள ( பகுதி 

வேண்டும் 
யிலுள்ள ) வட்டப் 
பத்தியின் ( Column ) 

மொத்தத்தை 
( v ) கொள்முதல் திருப்ப ( உ ) விற்பனைத் திருப்ப 
ஏட்டில் பதிவு 

ஏட்டில் பதிவு செய்ய 
செய்தவற்றை 

வேண்டும் . 
விடை : ( i ) இ ; ( ii ) ஈ ; 

( iii ) உ ; ( iv ) அ ; ( v ) ஆ . 


கணக்கில் 


326 


( 4 ) வரவு வைக்க , பற்றுவைக்க என்னும் சொற்றொடர் 

களில் பொருத்தமானவற்றைக் கொண்டு பின் 
வனவற்றிலுள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக : 
(அ) பழைய அறைகலன் விற்றதை அறைகலன் கணக் 

கில் 


வாட 


( ஆ ) நிலக்கிழாருக்குச் செலுத்திய வாடகையை 

கைக் கணக்கில் 


( இ ) வட்டியாகப் பெற்ற ரொக்கத்தை வட்டிக் கணக் 

கில் -- 


( ஈ ) கடனாளிக்கு அனுமதித்த வட்டத்தை வட்டக் 

கணக்கில் 


( உ ) இயந்திரத்தின் மீது போக்கெழுதிய தேய்மானத் 

தைத் தேய்மானக் கணக்கில் 


குறுவிடை வினாக்கள் ( Short Answer Questions ) 
( 5 ) பிழைத் திருத்தம் என்றால் என்ன ? அதைச் செய்ய 

வேண்டிய தேவையாது ? 
( 6 ) அநாமத்துக் கணக்கு என்றால் என்ன ? 

பொழுது துவக்கப்படுகிறது ? 


அது எப் 


( 7 ) பிழைகளை எவ்வாறு திருத்துவது என்பதை ( செய் 

முறையை ) விளக்குக . 


( 8 ) ஒரு நிறுவனத்தின் கணக்கர் எடுத்தெழுதுவதில் பின் 

வரும் தவறுகளைச் செய்து விட்டார் : 
( அ ) வாடகையாகச் செலுத்திய ரூ . 160 ஐ . நிலக் 

கிழாரின் கணக்கில் பற்று வைத்துவிட்டார் . 
( ஆ ) ரூ . 800 க்கு அறைகலன் விற்றதை , விற்பனைக் 

கணக்கில் எடுத்தெழுதி விட்டார் . 
( இ ) உரிமையர் அவரது சொந்தச் செலவுக்காகத் 

திருப்பியெடுத்த ரூ . 400 ஐ வியாபாரச் செலவுக் 

கணக்கில் பற்று எழுதிவிட்டார் . 
( ஈ ) ஓர் அறையின் நிலத்தளத்தைப் பழுதுபார்ப் 

பதற்காகச் செய்யப் பட்ட செலவு ரூ.45 ஐக் 
கட்டிடக் கணக்கில் எடுத்தெழுதிவிட்டார் . 


T 


327 


( உ ) ( உரிமையரது ) சொந்த செலவுகள் ரூ . 210 ஐப் 

பொதுச் செலவுக் கணக்கில் எடுத்தெழுதிவிட் 

டார் . 
இப்பிமைகளைத் திருத்துவதற்குரிய பதிவுகள் செய்க . 
இப்பிழைகள் இருக்கும் பொழுது இருப்பாய்வு சமன் 
படுமா ? 
( டெல்லி மேல் நிலைப் பள்ளி ஓராண்டுப் படிப்பு . 

1970 ) 


( 9 ) பின்வரும் பிழைகளைத் திருத்துவதற்குத் தக்க பதிவு 

கள் செய்க : 


( அ ) ரூ . 

1,000 க்கு அறைகலன் வாங்கியது கொள் 
முதல் கணக்கில் எடுத்தெழுதப் பட்டுள்ளது . 
( ஆ ) உள் திருப்ப ஏடு ரூ .1 குறைவாக மொத்த மிடப் 

பட்டுள்ளது . 


( இ ) அறைகலனிலிருந்து போக்கெழுதிய ( Written off ) 

தேய்மானம் ரூ . 62 தேய்மானக்கணக்கில் இன்னும் 

எடுத்தெழுதப்படாமலுள்ளது . 
( டில்லி மேல்நிலைப் பள்ளி ஓராண்டு படிப்பு 1969 ) 


( 10 ) பின்வரும் பிழைகளை எவ்வாறு திருத்துவது எனக் 

காட்டுக . அவை குறித்துக் குறிப்பேட்டுப் பதிவுகள் 
தருக : 
( அ ) ஹெச்.பி. குப்தா என்பவருக்குச் செய்த கடன் 

விற்பனை ரூ . 105-94 விற்பனை ஏட்டில் சரி 
யாகப் 

பதிவு செய்யப் பட்டிருப்பினும் 
ரூ . 115-31 என எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 
( ஆ ) விக்ரம் & கம்பெனியிடமிருந்து செய்த 

கடன் 
கொள்முதல் ரூ .125 , கொள்முதல் ஏட்டில் பதிவு 
செய்யப்படவே இல்லை . 


Y 


( இ ) புதிய இயந்திரத்தைப் பொருத்தியதற்காகச் 

செலுத்திய கூலி ரூ.267-50 , சம்பளம் - கூலிக் 
கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


> 


328 


( ஈ ) உரிமையர் 

அவரது 

சொந்தப் பயனுக்காக 
ரூ . 750 கொடுத்து வானொலிப் பெட்டி வாங்கி 
யது . பொதுச் செலவுகள் கணக்கில் பற்று வைக் 

கப்பட்டுள்ளது . 
( உ ) ஓர் 

எழுத்தருக்கு உரிய சம்பளம் ரூ . 125 
கொடுத்தது , அவருடைய 

சொந்தக் 

கணக்கில் 
பற்று வைக்கப்பட்டுள்ளது . 

( டெல்லி மேல்நிலைப் பள்ளி வாரியம் ) 


1 


( 11 ) பின்வரும் பிழைகளைத் திருத்துவதற்குரிய குறிப் 

பேட்டுப் பதிவுகள் தருக ; 
( அ ) ரூ . 150 பெறுமானமுள்ள சரக்குகள் டேவிட் 

என்பவரிடமிருந்து கடன் கொள்முதல் செய்தது . 
விற்பனை ஏடு வழியாகத் தவறாகப் பதிவு செய் 
யப்பட்டுள்ளது . 


( ஆ ) பீட்டர் என்பவருக்குச் செய்த கடன் விற்பனை 

ரூ .120 , கொள்முதல் ஏடு வழியாகத் தவறாகப் 
பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


. 


( இ . 


காசாளர் பி . நாயுடு என்பவருக்குச் செலுத்திய 
சம்பளம் ரூ .300 , அவருடைய சொந்தக் கணக் 
கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


( ஈ ) பல்லவன் 


& கம்பெனியிடமிருந்து பெற்ற 
ரூ . 100 , வல்லவன் & கம்பெனியிடமிருந்து 
பெற்றதாகத் தவறாக்ப் பதிவு செய்யப்பட் 
டுள்ளது . 

( மேல்நிலைப் பள்ளிப் படிப்பு , 1968 ) 


( 12) பின்வரும் பிழைகளைத் திருத்துக : 
( அ ). ரூ . 250 க்கு அறைகலன் வாங்கியது , கொள்முதல் 

கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


( ஆ ) இராம் என்பவருக்குச் செலுத்திய 

ரூ . 100 . 
ஷ்யாம் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


329 


( இ ) இராம் என்பவரிடமிருந்து ரூ . 500 க்குப் பெறு 

தற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது . ஏடுகளில் 
பதிவே செய்யாமல் விடப்பட்டுள்ளது . 


( ஈ ) உரிமையர் எடுத்துச் சென்ற ரூ .200 பெறுமான 

முள்ள சரக்கு , B என்பவர் கணக்கில் பற்று 
வைக்கப்பட்டுள்ளது . 


( 


( உ ) -ரூ . 1,250 மதிப்புள்ள பொறி ( Engine ) 

( Engine) UITM 
- கியது , கொள்முதல் கணக்கில் எடுத்தெழுதப்பட் 
டுள்ளது . 

( டில்லி மேல்நிலைப் பள்ளிப் படிப்பு 1967 ) 


( 13 ) பின்வரும் பிழைகளை நீவிர் எவ்வாறு திருத்துவீர் ? 
( அ ) உரிமையர் அவரது 

சொந்தப் பயனுக்காகத் 
திரும்பப் பெற்ற ரூ . 500 , வியாபாரச் செலவுகள் 
கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


( ஆ ) மோகன் என்பவரிடமிருந்து பெற்ற ரூ . 100 , 

சோகன் என்பவருக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது . 


( இ ) சீதா என்பவருக்கு ரூ . 150 க்குச் செய்த கடன் 

விற்பனை , கொள்முதல் ஏடு வழியாகப் பதிவு 
செய்யப்பட்டுள்ளது . 


( ஈ ) கூலியாகச் செலுத்திய ரூ .50 , கூலிக் கணக்கின் 

பற்றுப் பகுதியில் இரு முறை எடுத்தெழுதப் 
பட்டுள்ளது . 


குறை 


( உ ) விற்பனை ஏட்டின் மொத்தம் ரூ .100 

வாகச் கூட்டப்பட்டுள்ளது . 


( ஊ ) அலுவலக அறைகலன் வாங்கியதற்காகச் செலுத் 
திய ரூ . 750 , 

கொள்முதல் கணக்கில் பற்று 
வைக்கப்பட்டுள்ளது . 


( அனைத்திந்திய மேல்நிலைப் பள்ளிப் படிப்பு . 1968 ) 


330 


டைய 


( 14 ) பின்வரும் பிழைகளை எவ்வாறு நீவிர் சரிப்படுத்து 

வீர் ? 
( அ ) இராகவனிடமிருந்து பெற்ற ரூ .3,000 , இராமனு 

கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது . 
( ஆ ) சம்பளமாகச் செலுத்திய ரொக்கம் ரூ . 280 க்குப் 

பதிவு ஏதும் செய்யவில்லை . 
ரூ .2,200 க்கு வாங்கிய தட்டச்சு , விடுகருவிகள் 

( Tools Account ) பதிவு செய்யப் 
பட்டுள்ளது . 
( ஈ ) கருணாகரனுக்குச் செலுத்த வேண்டிய ரூ . 3,200 , 

ரூ . 3,100 செலுத்தித் தீர்க்கப்பட்டது . இதற்குச் 
செய்யப்பட்டுள்ள பதிவு : 


கணக்கில் 


கருணாகரன் க / கு பற்று 3.100 
ரொக்கக் க்கு 

3.100 
( உ ) பழுதுபார்த்ததற்காகக் கோபால் என்பவருக்குச் 

செலுத்திய ரூ .250 அவருடைய சொந்தக் கணக் 
கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 

( சென்னைப் பல்கலைக்கழகம் , மார்ச் 1970 ) 


(1 ) 


( 15 ) 


கணக்கில் 


பின்வரும் பிழைகளை எவ்வாறு நீவிர் திருத்துவீர் ? 
( அ ) ரூ .600 மதிப்புள்ள சரக்குகளை இராஜு என்ப 

வருக்கு விற்றது . இராகவனுக்குப் பற்று வைக்கப் 

பட்டுள்ளது . 
( ஆ ) மோகன் என்பவரிடமிருந்து செய்த கொள்முதல் 
ரூ . 2,500 , அவருடைய 

தவறாகப் 
பற்று வைக்கப்பட்டுள்ளது . 
( இ ) மனோகரன் என்பவரிடமிருந்து செய்த கொள் 

முதல் ரூ .1,500 அவருடைய கணக்கில் பற்று 

வைக்கப்பட்டுள்ளது . 
( ஈ ) மேலாளருக்குச் சம்பளமாகச் செலுத்திய ரூ .600 

அவருடைய கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது 
{ உ ) ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதியிலுள்ள வட்டப் 
பத்தியின் ( Column ) 

மொத்தம் 

40 
குறைவாகக் கூட்டப்பட்டுள்ளது . 
( சென்னைப் பல்கலைக்கழகம் , செப்டம்பர் 1960 ) 


ரூ . 


331 


( 16 ) படேல் & கம்பெனியின் இருப்பாய்வு சமன்படாமல் 

போகவே , அதன் வேறுபாட்டுத் தொகை தற்காலிக 
மாக அநாமத்துக் கணக்கில் இடப்பட்டது . 

பிறகு 
பின்வரும் பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டன . அவற் 
றிற்குத் திருத்தப் பதிவுகள் தருக : 
( அ ) சரக்கு விற்பனை ரூ . 30 விற்பனைத் திருப்ப 

ஏட்டில் தவறாகப் பதிவு செய்யப்படினும் , அதி 
லிருந்து எடுத்தெழுதும் பொழுது வாடிக்கையர் 
கணக்கில் சரியாகப் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


( ஆ ) விற்பனை ரூ.12-58 அந்த வாடிக்கையர் கணக் 

கில் ரூ . 9-78 என எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 
( இ ) அந்த மாதத்திய விற்பனை ஏட்டின் மொத்தம் 

ரூ . 100 குறைவாகக் கூட்டப்பட்டுள்ளது . 
( ஈ ) வெளித் திருப்ப ஏட்டில் சரியாகப் பதிவு செய்த 

ரூ .40க்குரிய நடவடிக்கையொன்றை எடுத்தெழு 
தும்பொழுது உரிய தரப்பாரின் 

கணக்கில் 
( Party s Account ) தவறாக வரவு 

வைக்கப் 
பட்டுள்ளது . 


( உ ) கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்த ரூ.105-62க் 
குரிய தடவடிக்கை 

அந்த ஏட்டிலிருந்து 
ரூ.110-31 என எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 
( ) ரொக்க ஏட்டின் பெறுதல்கள் மருங்கில் ( பகு 

யில் ) ( Receipt side ) பதிவு செய்த ரொக்க 
வட்டம் ரூ .20 அங்கிருந்து வாடிக்கையரின் கணக் 
கில் எடுத்தெழுதப்படாமல் விடப்பட்டுள்ளது . 

( சென்னை பல்கலைக் கழகம் , ஏப்ரல் 1973 ) 
- ( 17 ) , பின்வரும் பிழைகள் எந்தெந்த வகையைச் சேர்ந்தவை 

என எடுத்துரைத்து , அவற்றை எவ்வாறு திருத்துவது 
என விளக்குக : 
( அ ) கண்ணனுக்குச் செய்த சரக்கு விற்பனை ரூ . 960 

விற்பனை ஏட்டில் ரூ .600 எனப் பதிவு செய்யப் 

பட்டுள்ளது . 
( ஆ ) தட்டச்சு ரூ .1,200 - க்கு வாங்கியது , கொள்முதல் 

ஏட்டில் ரூ .600 எனப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


332 


( இ ) செந்தில் என்பவருக்கு அனுமதித்த வட்டம் 

ரூ .50 , ரொக்க ஏட்டில் பதிவு செய்யப்படவே 

இல்லை .. 
( ஈ ) விற்பனை ஏட்டின் மொத்தம் ரூ . 50 குறைவாகக் 

கூட்டப்பட்டுள்ளது . 
( உ ) ரூ . 250 - க்குப் பசுபதிக்கு விற்ற சரக்கு , இரசபதி 
கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 
( மதுரை - காமராசர் 
காமராசர் பல்கலைக்கழகம் . 

செப்டம்பர் . 1968 ) 


( 18 ) பின்வரும் பிழைகளைச் சரிசெய்வதற்கு 

நீவிர் 
செய்யும் குறிப்பேட்டுப் பதிவுகள் அல்லது சரிக்கட்டுகள் 
யாவை ? 
( அ ) பி . சிவராம் என்பவரிடமிருந்து ரூ . 300 - க்குப் 

பெற்ற இடாப்பு ( Invoice ) ஏடுகளில் ரூ.30- க்கு . 

எனப் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 
( ஆ ) இயந்திரத்தை ரூ . 200 - க்கு விற்றது , விற்பனை 

ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


( இ ) இயந்திரத்தைப் பழுது பார்த்தற்கான ரூ .150 - க் 
குரிய கட்டணச்சீட்டு ( Bill ) 

பெற்றது . 
டாப்பு ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 


( ஈ ) கிருஷ்ணா என்பவருக்குச் செய்த ரூ . 50- க்குரிய 

சரக்கு விற்பனை , அவருடைய கணக்கில் ரூ .500 
எனப் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


( உ ) சிவராம் என்பவருக்கு அனுமதித்த வட்டம் ரூ .20 . 
அவருடைய கணக்கில் எடுத்தெழுதப்படவில்லை . 

( சென்னைப் பல்கலைக்கழகம் , 1964 ) " 


நாம் 


உதவிக்குறிப்பு : ( 1 ) இடாப்பு என்பது கொள்முதல் 

செய்த சரக்கு குறித்து 
செலுத்த வேண்டிய தொகையைக் 

காட்டும் பட்டி . 
( 2 ) இடாப்பு ஏடு என்பது கொள் 

முதல் ஏடாகும் , 


. 


333 


( 19 ) ஒரு கணக்கர் தனது இருப்பாய்வு சமன்படாமல் , வரவு 

இருப்புகளின் மொத்தம் ரூ . 922 அதிகமாக இருப் 
பதைக் காண்கிறார் . அவர் அந்த வேறுபாட்டை 
அநாமத்துக் கணக்கில் 

இடுகிறார் . பிறகு 

பிறகு அவர் 
அலசியாராய்ந்து கண்டுபிடித்த பிழைகளாவன : 
( அ ) ரொக்க ஏட்டின் வரவுப் பகுதியிலுள்ள வட்டப் 

பத்தியின் மொத்தம் ரூ .130 , பேரேட்டில் எடுத் 

தெழுதப்படவில்லை . 
ஆ ) ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதியிலுள்ள வட்டப் 

பத்தியின் மொத்தம் ரூ . 52 , பேரேட்டில் எடுத் 

தெழுதப்படாமல் விடுபட்டுள்ளது . 
இ ) கொள்முதல் ஏட்டின் மொத்தம் , ரூ .1,000 குறை 

வாகக் கூட்டப்பட்டுள்ளது . 
( ஈ ) ஆர் . கிருஷ்ணா என்பவருக்கு ரூ . 375 - க்குச் 

செய்த விற்பனை , ரூ .735 - க்குச் செய்தது என 

விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது . 
( உ ) எஸ் . பீட்டர் என்பவருக்கு ரூ .700 - க்குச் செய்த 

விற்பனை , கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்யப் 
பட்டுள்ளது . 

இப் பிழைகளை அனாமத்துக் கணக்கு வழியாகத் 
திருத்துவதற்குரிய குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருக . 
அநாமத்துக் கணக்கையும் காட்டிடுக . 


t 


( 20 ) ஒரு கணக்கர் தனது 
தனது இருப்பாய்வைச் 

சமன்படுத்த 
இயலாத நிலையில் , அதன் வரவுப் பகுதியின் மொத்தம் 
பற்றுப் பகுதியின் மொத்தத்தைக் காட்டிலும் ரூ .250 
அதிகமாக இருந்தது . இந்த வேறுபாடு அநாமத்துக் 
கணக்கில் இடப்பட்டது . பிறகு பின்வரும் பிழைகள் 
அந்த ஏடுகளிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன : 
( அ ) D & கம்பெனிக்கு ரூ . 620- க்குச் செய்த சரக்கு 

விற்பனை . விற்பனை ஏட்டில் சரியாகப் பதிவு 
செய்யப்பட்டு , D & கம்பெனி கணக்கில் ரூ . 260 

என எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 
( ஆ ) மோகன் என்பவருக்கு 

என்பவருக்கு ரூ .75 ரொக்கத்திற்குச் 
சரக்கு விற்கப்பட்டது . இது ரொக்க ஏட்டில் 
சரியாகப் பதிவு செய்யப்பட்டிருப்பினும் , தவறாக 
மோகன் கணக்கில் எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 


{ 


334 


ரூ . 570 


( இ ) பெறுதற்குரிய வாடகைக் 

கணக்கின் ( Rent 
Receivable Account ) வரவு இருப்பாகிய ரூ .755 . 
இருப்பாய்வில் 

எனத் தவறாகக் 
காண்பிக்கப்பட்டுள்ளது . 
( ஈ ) வெளித் திருப்ப ஏட்டின் மொத்தம் ரூ . 200 ,. 

பேரேட்டில் எடுத்தெழுதப்படவில்லை . 
( உ ) பிரகாஷ் பிரகாசன் என்பவரிடமிருந்து ரூ . 100 

பெறுமானமுள்ள சரக்கு கொள்முதல் செல்பம் 
பட்டது . இது விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப் 
பட்டுள்ளது . இருப்பினும் பிரகாஷ் 

பிரகாஷ் பிரகாசன் 
கணக்கில் அது சரியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது . 
( 2 ) விற்பனை ஏடு ரூ .100 குறைவாக மொத்தமிடப் 

பட்டுள்ளது . 


1 


( எ ) சோகன் என்பவரது கணக்கின் வரவுப் பகுதி 
மொத்தம் 

100 அதிகமாகக் கூட்டப் 
பட்டுள்ளது . 

இப் பிழைகளைத் திருத்துவதற்குரிய குறிப் 
பேட்டுப் பதிவுகள் தந்து , அனாமத்துக் கணக்கையும் 


தயாரிக்க . 


( டில்லி மேல்நிலைப் பள்ளிப் படிப்பு . 1971 ) 


( 21 ) சமன்படாமல் வேறுபாடு காட்டி நிற்கும் இருப்பாய்வு 

உமக்குத் தரப்படுகிறது . அதிலுள்ள வேறுபாடு அனா 
மத்துக் கணக்கில் 

இடப்பட்டுள்ளது . பின்வரும் 
பிழைகள் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டன : 
( அ ) • வெள்ளைச்சாமி என்பவருக்கு ரூ . 660 - க்குச் 

செய்த சரக்கு விற்பனை , விற்பனை ஏட்டில் 
சரியாகப் பதிவு செய்யப்பட்டது . ஆனால் அது 
வெள்ளைச்சாமியின் 

ரூ . 760 என 
எடுத்தெழுதப்பட்டதோடு , அந்த மாதத்திய . 
விற்பனை ஏட்டின் மொத்தமும் ரூ .100 அதிக 

மாகக் கூட்டப்பட்டுள்ளது . 
( ஆ ) பழனி என்பவருக்கு ரூ . 150 - க்குச் செய்த 

ரொக்க விற்பனை , ரொக்க ஏட்டில் முறையாகப் 
பதிவு செய்யப்பட்டு , பழனியின் கணக்கில் வரவு 
வருமாறு எடுத்தெழுதப்பட்டுள்ளது . 


கணக்கில் 


. 


335 


( இ ) பச்சையப்பன் 

என்பவரிடமிருந்து விற்பனைத் 
திருப்பமாகப் பெற்ற ரூ . 130 பெறுமானமுள்ள 
சரக்குகள் , விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப் 
பட்டு , அங்கிருந்து பச்சையப்பனின் 

கணக்கில் 
வரவு வைக்கப்படுமாறு எடுத்தெழுதப்பட் 
டுள்ளது . 


பற்று 


( ஈ ) ஜேக்கப் என்பவருக்கு விற்கப்பட்ட சரக்குகள் 
வரு . 1,240- க்கு இடாப்பு இடப்பட்டு , அவருடைய 
கணக்கில் திசம்பர் 20 ஆம் நாளன்று 
வைக்கப்பட்டன . 

ஆனால் அவை திசம்பர் 23 - ம் . 
நாளன்று திருப்பியனுப்பப்பட்டு , திசம்பர் 31 ஆம் . 
நாளன்று எடுக்கப்பட்ட இறுதிச் சரக்கிருப்புப் 
பட்டியலில் சேர்க்கப்பட்டன . இந்த விற்பனைத் 
திருப்பம் குறித்துப் பதிவுகள் ஏதும் 

பதிவுகள் ஏதும் ஏடுகளில் 
செய்யப்படவில்லை . 


1 


( உ ) விற்பனைத் திருப்ப ஏடு ரூ .1,000 அதிகமாக . 

மொத்தமிடப்பட்டுள்ளது . மேலும் அந்த ஏட்டின் 
ஒரு பக்கத்தின் மொத்தம் ரூ . 17,300 அடுத்த 
பக்கத்திற்கு ரூ . 17,030 எனத் தூக்கியெழுதப் 
பட்டுள்ளது . 


( ஊ ) ஹென்றி என்பவரிடமிருந்து பெற்ற ரூ . 1,600 - க் 

கான பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு , செலுத்தற் 
குரிய மாற்றுச்சீட்டுக் கணக்கிலும் , ஹென்றியின் 
கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது . 

இப் பிழைகளைத் திருத்துவதற்குரிய பதிவு 
களைச் செய்வதோடு , அநாமத்துக் கணக்கையும் 
காட்டிடுக . 

( டில்லி மேல்நிலைப் பள்ளிப் படிப்பு . 1965 ) . 
பதவிக்குறிப்பு : 
இருப்பாய்வின் வேறுபாட்டுத் தொகை 

எள்ள , 
எத்தகையது என்பவை தெரியாததால் , திருத்தப் பதிவுகள் 
செய்து . அவற்றை அநாமத்துக் கணக்கில் எடுத்தெழுதுக . 
பிறகு அநாமத்துக் கணக்கில் 

தோன்றும் வேறுபாடே .. 
ருப்பாய்வின் வேறுபாடாகும் . அத்தொகையை அநாமத் 
துக் கணக்கின் முதல் வரியில் இருப்பு கீ / கொ --- இருப்பாய்வு 
வேறுபாடு எனப் புகுத்துக , 


ப 


பாடமாக 


டுப் 


PA 


அவ 


னம் 


op 


